தமிழிலர முழக்கம்‌ 


யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


க 


- தமிழிசை முழக்கம்‌ 


EE | 
வீவேகாளந்த ட புத்தகசாலை 


றிது மகா. சுகம்‌ )/ 


தமிழிசை முழக்கம்‌ 


யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


அன்பு நிலய ம 
இராமச்சந்திரபுமம்‌ :: திருச்சி ஜில்லா 


விலை அணா ஒன்பது 


கமர்ஷியல்‌ பிசின்டில்‌ அன்‌ பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌, ஜி, டி. சென்னை 


பதிப்புரை 


*: தமிழிசை முழக்கம்‌ ”” என்னும்‌ இவ்வரிய 
நூலைத்‌ தமிழ்த்தாயின்‌ மலரடியில்‌ வைத்து 
வணங்குகிறோம்‌. தமிழ்‌ எம்மொழிக்கும்‌ 
தாழ்க்ததன்று. இன்று புதுமைபெற்று 
விளங்கும்‌ எநத மொழியினும்‌, தமிழ்‌ 
பழஞ்சிறப்பும்‌, புதுப்பொலிவும்‌ உடையது. 
உலகில்‌ உள்ள மொழிகளில்‌ மிக்க இசை 
நயம்‌ வாய்ந்த அருட்பாடல்கள்‌ நிரம்பியது 
நமது தமிழ்‌ மொழியே! தமிழுக்கும்‌, 
தமிழிசைக்கும்‌ ஈல்ல காலம்‌ பிறந்தது. 
ஏராளமான தமிழ்ப்பாடல்கள்‌ பூத்து கறு 
மணங்‌ கமழ்கின்றன. யோகி ஸ்ரீ சுத்தா 
னந்த பாரதியார்‌ அரிய தமிழிசைப்‌ பாடல்‌ 
களை அருளி, நாடெங்கும்‌ தமிழ்முழக்கம்‌ 
செய்திருக்கிறார்‌ ; இற்தூலில்‌ தமிழிசையின்‌ 
வரலாற்றையும்‌, பிறநாட்டார்‌ தத்தம்‌ 
இசைக்கலையை வளர்க்கும்‌ கேர்மையை 
யும்‌, தமிழர்‌ தம்‌ மொழியையும்‌ இசையை 
யும்‌ வளர்க்கும்‌ வகையையும்‌, பல ஆதாரங்‌ 
களைக்கொண்டு ஆராய்ந்தளிக்கறோர்‌. தமி 
மிசை மறுமலர்ச்சிக்கு இர்தூல்‌ எழுச்சி 
தீரும்‌. தமிழிசை வளர்த்த வள்ளல்‌, 
செட்டிநாட்டரசர்‌ ராஜா ஸர்‌ அண்ணாமலை 
செட்டியார்‌ அவர்கட்கு இர்தூலை அர்ப்‌ 
பணஞ்‌ செய்கிறோம்‌. இச்‌.நாலுடன்‌ ஆசிரிய 
ரின்‌ தமிழ்க்‌ சர்தசனங்களையும்‌ பாடுக. 


10—06—1944 
எஅ-௧-௯ 


இராமச்சந்திரபுரம்‌ } அன்பு நீலயத்தார்‌. 


த த்‌ ப்‌ டட பந்த்‌ அ சி ்‌ 
நதர அர்க்‌ படக 2 ஆர்ம்‌ 1 ஒத்த 


ஆ 1 த ல்‌ 
டது: eo ர்‌ ள்‌. டி 3 
4 ச 2. i » த க 
க்‌ ட “கிகி க்கி ட ணக பா தது 0 ்‌ க 
ட த்க்‌! ந 21 He * 
7 6 ர்‌ அ ல 
ம்‌ கி 7 கு வ, பட்‌ 
ன்‌ 
௪ கடம்‌. 
E 
+ ல 
க ச A 
A ச 
த ச்‌ 


ல்‌. த்‌ னு 425 


பஸ, ஒரி த. ஓய 
11 வு, aE 


தமிழிசை முழக்கம்‌ 


வெற்றி முழக்குங்கள்‌, வீரத்‌ தலைநிமிர்ந்து, 
பெற்றதா யின்புகழைப்‌ பேசுங்கள்‌--வற்றா 
மலையருவி போலூறி வந்ததுபே ரின்பக்‌ 
கலையருவி யென்றே களித்து. 


க. தமிழுக்கு தற்காலம்‌ ! 


தரு பெரிய புயலடித்து ஓய்ந்தது; தமிழ்வானம்‌ 

தெளிவடைந்தது. எங்கும்‌ இசைக்கதிர்‌ பரவு 
கிறது. தமிழ்த்தென்றல்‌ அன்பு மலர்களைக்‌ கொஞ்சி 
வருகிறது.” தமிழர்‌ உள்ளமெல்லாம்‌ : தமிழ்‌, தமிழ்‌ * 
என்று அடிக்கிறது. இசையரங்குகளில்‌ தமிழ்க்கலை 
கடனமாடுகிறது. கணக்கற்ற செந்தமிழ்க்‌ குயில்‌ 
களும்‌, மயில்களும்‌, கிளிகளும்‌ தமிழ்ப்‌ பொழிலை 
இன்புறுத்தின்றன: தமிழுக்கு நல்ல காலம்‌; 
தமிழருக்கு ஈல்ல வெற்றி ! தட்டுத்‌ தடைகளை எற்றி 
யெறிந்து, கமது வெற்றித்‌ தேர்‌ முன்செல்றெது. 
தமிமுணர்ச்சி வீறிடுகறது: தமிழ்‌ உள்ளம்‌ 
தமிழை வளர்க்கக்‌ இளர்ச்சி கொண்டது; இனித்‌ ' 
.தளர்ச்சியில்லை ; மேன்மேலும்‌ வளர்ச்சிதான்‌ ! 


௨. தமிழ்‌ வென்றது ! 


துமிழிசை வெள்ளத்தை இனித்‌ தடுப்பவர்‌ யரர? 

தமிழில்‌ பாடவராது என்று தப்பமுயல்வோர்‌ 
யார்‌? தமிழில்‌ இசைச்செல்வம்‌ இல்லையென்னும்‌ ' 
பித்தர்‌ யார்‌? யாருமில்லை என்றே துணிந்து சொல்‌ 
வோம்‌. கட்சிகள்‌ எழுந்தன. சொற்போர்கள்‌ அச 
௮ம்‌ மேடையிலும்‌ கூரம்பு வீசி வீநிட்டன. எதிர்ப்பு 
கன்‌ முட்டுக்கட்டை போட்டன. உண்மையை 
யார்‌ எதிர்க்க முடியும்‌? குயிலிசையைகல்‌ காகம்‌ 
தடுக்க முடியுமா? இளிமொழியைக்‌ கழுகு தடுக்க 
முடியுமா? அததன்‌ குரல்‌ அததற்குரியது. தமிழ 
ருக்குதீ தமிழிசை ! தமிழிசை வென்றது.” தமிழ்‌ 
வென்றது. வாழ்க தமிழ்‌! தமிழ்‌ உலனெ மிகப்‌: 
பழையமொழி. எத்தனையோ தொல்பெரு மொழிகள்‌ 
வழக்கொழிந்தன. நமது தமிழ்‌ இன்றும்‌ பழம்‌ 
பெருமையுடன்‌; இளம்‌ பொலிவுடன்‌ முன்னேறிக்‌ 
கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில்‌ தமிழுக்குரிய 
உரிமையை இணி காம்‌ பெற்றே தருவோம்‌; எமது. 
,தாயை அ௮ரியணையேற்றிக்‌ காண்போம்‌. . ஏழாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்னரே திண்மை பெற்று நிலவும்‌. 
உலகமொழி தமிழே ! 

௩. இசைச்‌ செல்வம்‌ 

அக்காலத்திலேயே ஈமது தாய்மொழி நல்லிசைச்‌ 

செல்வம்‌ பெற்றிருர்தது ; . ஏராளமான இசை 
நுணுக்க நூல்களையும்‌ கூத்ததூல்களையும்‌, பெற்றிருக்‌ 
தது. அண்மையில்‌, மோகஞ்சதாரோ, ஹரப்பாவிற்‌: 
கிடைத்துள்ள புதைபொருள்களில்‌, தமிழ்‌ எழுத்துக்‌. 


: இசைச்‌ செல்வம்‌ 2 


கள்‌ காண்னெறன ; தமிழர்‌ வழங்கிய யாழுருக்‌ 
காண்கிறது ;. தமிழர்‌ நாகரிகக்குறிப்புகள்‌ ஏராள 
்‌ மாகக்‌ காண்கன்றன. தற்கால வரலாற்றின்‌ 
போக்கையே இச்செய்தி மாற்றிவிட்டது. இப்போது 
வடநாட்டார்கூட ஈமது பழம்பெரு நாகரிகத்தை 
ஒப்புனெறனர்‌. ்‌ 


நாகரிகம்‌ படைத்த எந்த காடும்‌ தனக்கென 
இசைச்செல்வத்தை அமைத்துக்கொள்வது வழக்கம்‌, 
பல  நூற்றுாண்டுகட்குமுன்‌ எழுதப்பெற்ற .சிலப்பதி 
காரத்திலும்‌, சிக்தாமணியிலும்‌, கம்பராமாயணக்‌ 
இலும்‌, ஈம்‌ இசைச்செல்வம்‌ வளமைபெற்று விளங்கு 
இறது. தமிழர்‌ இயற்கையோடிணைந்து வாழ்ந்த 
னர்‌. சங்கழூல்களிலெல்லாம்‌ இயற்கை வாழ்வு 
இயல்பான நடையில்‌ விளக்கமாகும்‌. தமிழர்‌, 
வண்டு துளைத்த மூங்கிலைச்‌ செப்பனிட்டுக்‌ குழலூதி 
னர்‌; குமிழங்‌ கொம்பை வில்லெனவளைத்து. ஈரம்‌ 
பிணைத்து யாழிசை மீட்டினர்‌. தமிழகமே ஓர்‌ 
இசையரங்காயிருந்தது. அதில்‌ பாட்டுடன்‌ யாழும்‌, 
குழலும்‌, முழவும்‌, விறலியர்‌ கூத்தும்‌ இளாச்‌ 
தெழுந்தன. வண்டும்‌, பறவையும்‌, அருவியும்‌, 
தென்றலும்‌ மங்கலப்‌. பாடல்களுக்கு இயற்கைச்‌ 
ச௬ருதிபோல ஓங்காரித்தன. ஆடல்‌, பாடல்‌, அழகு, 
கவிதை, ஓவியம்‌, சிற்பம்‌ ஆகிய கலைகளில்‌, தமிழர 
சதியே “புகழ்முடி பூண்டாள்‌. அக்காலத்தில்‌, தமிழர்‌ 
கண்ட எழிசையும்‌, பன்னிரு ராசியும்‌, பண்களும்‌, 
பாணிகளுமே பிற்காலம்‌ கருகாடக (கரைநாடக) 
இசையாக, வடக்கேயும்‌ சென்று பார்ஸி அரபி 
யுடன்‌ கலந்து இந்துஸ்தான்‌ இசையுமானது ! இந்‌ 

2 


10 தமிழிசை முழக்கம்‌ 


இய இசைச்செல்வம்‌, தமிழிசைச்‌ செல்வமே ! இப்‌ 
போது வழங்கும்‌ காகாடக இசையை யாரும்‌ வடக்‌ 
இரும்‌து கொண்டு வரவில்லை. அதை வளர்த்த தாஸர்‌, 
ஐயர்‌, தீட்சிதர்‌, சாத்திரிகள்‌ அனைவரும்‌ தென்னாட்ட 
வர்‌. அதைப்‌ போற்றும்‌ இசைவாணர்‌ தமிழர்‌. 
தமிழுக்குரிய பன்னிரு பாலைகளும்‌, நூற்று மூன்று 
பண்களாக விரிந்து விளங்யெதைச்‌ சங்க. நூல்களால்‌ 
அறிகிறோம்‌. ஆனால்‌, எதற்கும்‌. காலச்சோதனை 
யுண்டு. தமிழுக்கும்‌ ௮ச்சோதனை வலுவாக வந்தது. 
கடல்‌ தமிழை விழுங்கியது. .போர்வினைகள்‌ நமது 
வினையை மாற்நின. அரசியற்போர்களும்‌, சமயப்‌ 
பூசல்களும்‌, படையெடுப்புகளும்‌, மாந்தர்‌ உறக்க 
மும்‌, ' காலக்கோளாக வந்து, ஈம்‌ பழஞ்செல்‌ 
வங்களை உருத்தெரியாது மாற்றிச்‌ சிதைத்தன. 
பரிபாடல்‌, சிலப்பதிகாரம்‌ (அரும்பதவுரை) முதலிய 
வற்றினின்றும்‌ பழஞ்செல்வங்களை ஒருவாறு ஊகித்‌ 
தறியலாம்‌. தமிழர்‌ ஏழாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
.மேலாக இசைச்‌ செல்வம்‌ பெற்றவர்‌; தமிழிசையே 
மற்ற இசைச்‌ செல்வங்களுக்குத்‌ தாயூற்று என்பதை 
அசைக்க முடியாத .ஆதாரங்களுடன்‌ விளக்க, 
இன்று ஈம்‌ புலவர்கள்‌ மார்தட்டி நிற்கிறார்கள்‌. 
முத்தமிழ்ச்‌ செல்வம்பெற்ற முழுத்தமிழர்‌ எவரும்‌, 
தமிழிசையின்‌ பழைமையிற்‌ பெருமை கொள்ள 
லாம்‌; இனி, இப்போது வச்துகொண்டிருக்கும்‌ 
புதுப்பெருமையிலும்‌ பங்கு கொள்ளலாம்‌ / 


௪. அருள்மொழி 


தமிழுக்குப்‌ புதுப்பெருமை எக்கருர்‌௮ வந்தது 7 
அது நீண்டகாலமாகத்‌ தமிழர்‌ உள்ளத்திற்‌ குழு 


அருள்மொழி 11 


நிக்கொண்டே யிருந்தது. தமிழ்‌ அருட்சுவை 
(பெற்ற திருமொழி; தமிழிசை கடவுளர்‌ உள்ளத்‌ 
தையும்‌ இளக்கும்‌ இனிமை வாய்க்தது. அப்பர்‌, 
சுந்தரர்‌, சம்பந்தர்‌, மணிவாசகர்‌, காரைக்கால்‌ 
அம்மையார்‌, நம்மாழ்வார்‌, ஆண்டாள்‌ போன்ற 
அருட்புலவர்‌, தமிழிசையால்‌ அற்புதங்கள்‌ நிகழ்த்தி 
னர்‌; பேரின்பப்பயன்‌ பெற்றனர்‌. தமிழிசையின்‌ 
பெருமையால்‌ நீற்றறை குளிர்க்தது ; ஈஞ்சும்‌ அமு 
தானது ; வெறிபிடித்த யானையும்‌ வணங்கியது; கல்‌ 
௮ம்‌ தெப்பமானது ; இறக்தாரும்‌ எழுந்தார்‌ ; சாம்ப 
௮ம்‌ பூங்கோதையானது! தற்போதுலகை ஆளும்‌ 
மொழிகள்‌ பிறக்குமுன்பே, அவற்றில்‌ இசை 
தளிர்க்கு முன்பே, நமது தமிழ்‌ மலர்குலுவ்‌இ 
விரிந்து நறுமணம்‌ வீசியது. தமிழிசை அனல்வாதம்‌ 
புனல்வாதங்களை, வென்று, ஜம்பூதங்களுடனும்‌ 
'போரிட்டுக்கொண்டு, எப்படியோ கரலத்தை 
எதிர்த்து, இன்னும்‌ முரசுகொட்டி முன்னேறுகிறது. 
தோ ற்கருவிகளும்‌, துளைக்கருவிகளும்‌, நரம்புக்‌ 
கருவிகளும்‌, கஞ்சக்கருவிகளும்‌ தூற்றுக்கணக்காகக்‌ 
தமிழிசைக்கு இன்றும்‌ வெற்றி ஒலிக்கின்றன. 
ஜந்து நிலப்பண்பையும்‌ இலக்கியத்தில்‌ அமைத்து 
இயற்கையோடிணைந்‌ து வாழ்ந்தனர்‌ தமிழர்‌. தமிழர்‌ 
நிலத்திற்கேற்ற பாழையும்‌ பாட்டையும்‌ ஆக்கினர்‌. 
யாழில்‌ எத்தனை வகை! முழவீல்‌ எத்தனை வகை ! 
முல்லையாழ்‌, குறிஞ்சியாழ்‌, மருதயாழ்‌, நெய்தல்யாழ்‌, 
யாலையாழ்‌, பேரியாழ்‌, செங்கோட்டியாழ்‌, யாம 
யாழ்‌! அவற்றிற்கேற்ற முழவுகள்‌ ! இசைப்பாடல்‌ 

இசைநுணுக்கத்தையும்‌ இசைக்கருவிகளையும்‌ ““ ரிலம்‌ 
ஙுச்‌ செல்வ "த்தில்‌ விளக்கியிருப்பதைக்‌ காண்க. ட 


173) தமிழிசை முழக்கம்‌ 


கள்‌ தமிழகத்தை கல்லிசைப்‌ பொழிலாகஇன... 
யாழுக்கடங்காத யாழ்முரிப்பாடல்களும்‌ தமிழிசை 
யின்‌ மாண்பை விளக்னெ. மூவேக்தர்‌ காலத்திலும்‌ 
தமிழர்‌ வாழ்க்கை இன்னிசை யருவியாக, இயலிசைத்‌ 
தென்றலாக, பேரிசை யலைகளாகக்‌ அள்ளியெழும்‌ து; 
இன்பக்கூத்தாடி மிளிர்ந்தது. தமிழர்‌ கடவுள்‌ கூத்‌ 
தும்‌ இசையும்‌ கூடிய ஈடனக்கடவுளே ! 


௫. தேவாரப்‌ பண்கள்‌ 


கடைச்சங்கக்‌ காலம்‌ இரண்டாம்‌ நூற்றாண்டு 

என்பர்‌. அப்போது, தமிழர்‌ தமிழ்வீறுடன்‌ 
வாழ்ந்தனர்‌. அதன்பின்னர்‌, ஐந்து நூற்றாண்டுகள்‌ 
வரை நமது வரலாற்றில்‌ ஒரு மாயத்திரை படர்ச்‌ 
இருந்தது. முத்தமிழ்‌ மன்னர்‌ பேணிய தமிழிசை, 
அத்திரையில்‌ மறைந்து இரிந்து, எவரெவர்‌ கை 
களிலோ சிக்கிச்‌ சிதைந்தது. எனினும்‌, அதன்‌ 
வேர்‌ பசுமையாகவே யிருந்தது. எழாம்‌ நாற்‌: 
றாண்டில்‌, மீண்டும்‌ அது தளிர்த்துப்‌ பதின்மூன்றாம்‌. 
அற்றாண்டுவரையில்‌ பூவுவ்‌ கனியும்‌ குலுக்கியது. 
இக்காலமே தேவாரம்‌, திருவாசகம்‌, திவ்யம்‌ 
பிரபந்தம்‌ முதலிய தெய்வத்திருமறைகள்‌, உள்‌ 
ளத்தை அள்ளும்‌ பண்ணமைதியுடன்‌ எழுந்தன. 
எராளமான பாணர்களும்‌ பாடினியரும்‌ தமிழிசை 
வளர்த்தனர்‌. இக்கால வரலாற்றை அறிந்த எவரும்‌, 
தமிழருக்குத்‌ தனிப்பெரும்‌ இசைச்செல்வம்‌ உண்‌ 
டென்பதை மறுக்கத்‌ துணியார்‌. ச-ரி-௧-ம-ப-த- நி' 
என்ற ஏழு கரங்களையும்‌ தமிழர்‌ ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ. 
ஓ, ஒள - என்ற நெட்டெழுத்துக்களாகப்‌ பயின்ற: 


தேவாரப்‌ பண்கள்‌ 13 


னர்‌. சூரல்‌, துத்தம்‌, இளி, உழை, கைக்களை, விளரி, 
தாரம்‌ என்று அவற்றிற்குத்‌ தமிழ்ப்பெயர்‌ வழங்‌ 
கின. ஒவ்வொரு சுரத்திற்கும்‌ இடம்‌ , மாத்திரை, 
மணம்‌, சுவை, ஒசைக்‌ குறிப்புகள்‌ எல்லாம்‌ அமைத்‌ 
தனர்‌. (அவற்றின்‌ விரிவு சிலம்புச்‌ செல்வத்திற்‌ 
காண்க). அக்காலம்‌ 103 பண்கள்‌ வழங்கின. மூவர்‌ 
தேவாரங்களில்‌ எல்லாப்பண்களும்‌ கிரம்பிருந்தன. 
ஆயிரக்‌ கணக்கான தேவாரப்பாகூரங்கள்‌ தமிழர்‌ 
அசட்டையால்‌, திருப்புலியூர்க்கோயில்‌ மூலையில்‌ 
கறையானகளுக்கு விருந்தளித்துக்‌ கரைக்‌துபோயின. 
நம்பியாண்டார்‌ நம்பி அவற்றையும்‌ மற்றுங்கடை தத 
இருப்பாடல்களையும்‌ திருமுறைகளாக வகுத்தளித்துத்‌ 
தமிழின்‌ உயிரைக்‌ காத்தார்‌. சம்பந்தர்‌ தேவாரம்‌ 
சிறந்த இசைநயம்‌ பெற்றது. அப்பர்‌ சுந்தரர்‌ 
பாடல்கள்‌ இசைநயத்துடன்‌ அரியபெரிய பொருட்‌ 
செறிவுடையன. தேவாரம்‌ திருப்புகழ்‌ பாடினால்‌, 
தமிழ்‌ தெரியாதவர்கள்கூட (ஐரோப்பியர்கூட) 
இசைகயத்தைப்‌ பாராட்டுறொர்கள்‌ ! தேவாரம்‌ பல 
பண்களில்‌ அக்காலம்‌ செய்யப்பெற்றிருக்கலாம்‌, 
ஆனால்‌, ஈமக்கெய்தியவை 24 பண்களே ; மிச்சம்‌ 79 
கருநாடகத்திற்‌ கலந்துவிட்டதாக அறிஞர்‌ ஆராய்‌ 
கின்றனர்‌. இப்பண்களில்‌ பகற்பண்கள்‌ இராப்‌ 
பண்கள்‌ என உண்டு. காலத்திற்கேற்றபடி ஈம்‌ 
இசைப்பண்கள்‌ வகுக்கப்பெற்றவை. முற்காலப்‌ 
யண்களுக்குப்‌ பிற்காலம்‌ இசையிலக்கணம்‌ வசூத்த 
வடமொழிப்புலவர்கள்‌ வடமொழிப்‌ பெயர்களையே - 
வைத்துக்கொண்டனர்‌. தனித்தமிழ்ப்‌ பண்களையும்‌ 
அவை கொண்ட வடமொழிப்‌ பெயர்களையும்‌ 
கிழே காண்க :-— 


14 தமிழிசை முழக்கம்‌ 


புறநீர்மை (பூபாளம்‌), காந்தாரம்‌ (பைரவி); 
காந்தாரபஞ்சமம்‌ (சங்கராபரணம்‌), கெளசிகம்‌ 
(கேதாரகெளளம்‌), இந்தளம்‌ (மாயாமாளவ கெளளை): 
தக்கேசி (காம்போதி), தக்கராகம்‌ (கன்னடகாம்‌ 
போதி), நட்டராகம்‌ (பந்துவராளி), நட்டபாடை 
(காட்டை), சதாரி (காமவர்த்தினி), பழந்தக்கராகம்‌: 
(ஆரபி), பஞ்சமம்‌ (ஆரி), குறுக்தொகை (ாதநாமக்‌. 
இடியை), கொல்லி (பிலகரி), கொல்லிக்கெளவாணம்‌ 
(ஈவரோஜ்‌), கேரிசை (குறிஞ்சி), வியாழக்‌ குறிஞ்சி 
(செளராஷ்டி ரம்‌), மேகராகக்‌ குறிஞ்சி (மீலாம்பரி), 
அம்தாளிக்குறிஞ்ச (சாமா), செந்துருத்தி (மத்திமா- 
வதி), திருத்தாண்டகம்‌ (ஹரிகாம்போதி), சீகாமரம்‌... 
(புன்னாகவராளி). ்‌ 


இந்த இராகங்கள்‌ இன்னின்ன யாழ்களுக்குத்‌: 
தான்‌ பொருர்தியவை என்னும்‌ பாகுபாடுகளுண்டு. 
எடுத்துக்காட்டாக, நட்டபாடை, அந்தாளிக்‌ . . 
குறிஞ்சு, பழம்பஞ்சுரம்‌, மேகராகக்‌ குறிஞ்சி, I 
கொல்லிக்கெளவசணம்‌, பழந்தக்கராகம்‌ வியாழக்‌ 
குறிஞ்சி, ஈட்டராகம்‌ முதலியன குறிஞ்சியாமுக்‌. 
சூரியன ; தக்கேசி, கொல்லி, இந்தளம்‌, காந்தார 
பஞ்சமம்‌, கெளசிகம்‌, சீகாமரம்‌ முதலியன மருத. 
யாழுக்குரியன. சதாரி, செவ்வழியாமுக்குரியது, , 
தக்கராகம்‌, புறநீர்மை, காந்தாரம்‌, காந்தார பஞ்சமம்‌ 
முதலியன பாலையாழுக்குரியன. அந்த அருமையான , 
யாழ்களெல்லாம்‌ காலவெள்ளத்தில்‌ மறைந்து 
போயின. அந்தப்‌ பண்கள்மட்டும்‌ தேவாரங்களில்‌ , 
உயிர்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கின்றன. வீணையைத்‌ 
தான்‌ நாம்‌ யாழ்‌ என்று நினைத்துக்கொள்ள வேண்டி , 


படையெடுப்புகள்‌ 15 


யிருக்கிறது. அதனோடு, கோட்டு வாத்தியமுள்ள அ. 
ஈமது பழந்தமிழ்‌ இசைக்கருவிகள்‌ பல வடமாட்டி 
௮ம்‌ மேனாடுகளிலும்‌ பெயர்‌ இரிந்து உருமாறி 
வழங்குகின்‌ றன. 


தமிழிசைச்‌ செல்வத்தை நினைப்பூட்டும்‌ ஒரு 
பாசுரத்தைக்‌ கேளுங்கள்‌ ! 
““யண்ணும்‌ பதமேழும்‌ பலஓசைத்‌ தமிழவையும்‌ 
உண்ணின்ற தோர்சுவையும்‌ உறுதாளத்‌ தொலிபலவும்‌ 
. மண்ணும்‌ புனல்‌ உயிரும்‌ வருகாற்றும்‌ சுடர்மூன்றும்‌ 
விண்ணும்‌ முழுதானான்‌ இடம்வீழிம்‌ மிழலையே.” 
(சம்பந்தர்‌) 
என்னருமைத்‌ தமிழர்கள, இப்படி ஈம்‌ உள்ளத்தை 
அள்ளிய பழந்தமிழ்‌ இசைகள்‌ அனைத்தும்‌ தனித்‌. 
தமிழ்‌ இசைகளே ! தெலுங்கல்ல, இச்தியல்ல, ஆங்லெ 
மல்ல! விழித்துக்கேளுங்கள்‌ ! பதினான்காம்‌ நூற்‌. 
ருண்டுவரையில்‌ நமது தமிழ்க்கொடி விடுதலை 
வீறுடன்‌ வானெட்டப்‌ பறந்துகொண்டிருக்தது. 


௯ படையெடுப்புகள்‌ 


பதினான்காம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதிபில்‌ மீண்டும்‌ 
இருள்‌ படர்ந்தது. இஸ்லாம்‌ படையெடுப்பு வந்தத. 
தமிழின்‌ பெருமையில்‌ ஓர்‌ இருட்டடிப்பு (Black-out) 
நேர்க்தது.*நம்மவருக்குச்‌ சனியன்‌ பிடிப்பதெல்லாம்‌ 
நமக்குள்‌ இருக்கும்‌ உட்சண்டைகளாலும்‌, அவற்‌ 
றைத்‌ அண்டிவிடும்‌ குண்டுணிகளா லுமே. 


* தாமரைக்குளம்‌ முதலிய கதைகளில்‌ இதைச்‌ சரித்திர f 
உதாரணங்களுடன்‌ விளக்கியிருப்பலதக்‌ காண்க. 


16 தமிழிசை முழக்கம்‌ 


விட்டல்ராஜ பாண்டியன்‌ காலத்திலேதான்‌ 
தமிழ்க்‌ கொடிமரம்‌ அசையத்‌ தொடங்கியது. கம்ம 
வர்‌. இருவர்‌ மனவேறுபாடுற்று; ஒருவர்‌ விஜய௩கரது . 
திற்குப்போய்‌ கம்பனநாயக்கரை அழைத்து வந்து, 
மற்றவரைக்‌ துரத்தினார்‌. கம்பனகாயக்கர்‌ தன்னை 
அழைத்து வந்தவரையே, *:சக்ககா விச்ராந்தி தீசு 
கொண்டி ” எண்று மூலையில்‌ உட்காரவைத்துவிட்டுப்‌ 
பாண்டி. காட்டைக்‌ கைப்பற்றினார்‌. அவருக்குப்‌ 
பிறகு விசுவநாத நாயக்கர்‌ வந்தார்‌. தெலுங்குப்‌ 
புரோடிதரும்‌, போர்வீரரும்‌, ஒற்றரும்‌, தெலுங்‌ 
கிசைவாணரும்‌ தமிழகத்திற்‌ குடியேறினர்‌. திருமலை 
நாயக்கன்‌ தமிழ்கற்று, ஈமது தாய்மொழிக்குச்‌ 
சிறிது ஆதரவளித்தான்‌. அவன்‌ வேண்டுகோளின்‌ 
படியே குமரகுருபரசுவாமிகள்‌ நீதிரெறிவிளக்கம்‌ 
அருளினார்‌. அக்காலம்‌ திருமந்திரம்‌, திருவாய்‌ 
மொழிபோன்ற அருள்‌ நூல்கள்‌ தெலுங்கில்‌ எழுதப்‌ 
பெற்றன. நாயக்கர்மரபு தஞ்சையைக்‌ கைப்‌ 
பற்றியது. தஞ்சாவூரில்‌ தெலும்குமொழி 
பெரிதும்‌ பரவத்தொடங்கியது. அப்போது, 
ஈம்‌ தமிழிசைவாணர்‌ பாடும்‌ பாடல்களைக்‌ கேட்டுக்‌ 
கேட்டுத்‌ தெலுவ்குவாணரும்‌ தமது தாய்மொழியில்‌ 
இசை யாத்தனர்‌. இதற்குள்‌ நம்‌ தமிழ்‌ இசை 
துணுக்கங்கள்‌ மறைந்தன. மதுரையில்‌ முன்னே 
அனல்வாதம்‌, புனல்வாதம்‌, சொக்கப்பானை யெல்லாம்‌ 
'அமளியாக நடந்தன. எத்தனையோ தமிழேடுகள்‌ 
சாம்பலாயின. அவற்றிற்‌ சிக்கியே ஈம்‌ இசைச்செல்‌ 
வம்‌ இலக்கண ஏடுகளை இழர்‌ திருக்கவேண்டும்‌; அல்லது 
அவை வடமொழியும்‌ தமிழும்‌ அறிர்த புலவர்‌ கையிற்‌ 
சிக்கியிருக்கவேண்டும்‌. எப்படியோ ஈமது இசைக்‌ 


படையெடுப்புகள்‌ - 17 


கலை ஆரியவுருக்கொண்டு, தெலுங்கிலக்கிய : நடை 


பயிலத்தொடங்கியது. நரம்‌ பிறமொழிகளை வெறுக்‌ : 


கவில்லை ; தமிழின்‌ பெருமையைச்‌ றுமை செய்யும்‌ 
அறியாமையை நீக்க முய்ல்‌ன்றோம்‌. : பன்னிரண்‌ 
டாம்‌ நூற்றாண்டிலேதான்‌ அடியர்ர்க்குநல்லார்‌ சலப்‌ 
பதிகார உரையெழுதினச்‌. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ சாரங்கமுனிவர்‌ தமிழ்காட்டில்‌ வாழ்ந்து, நம்‌ 
இசை நுணுக்கங்களையும்‌ பழம்பண்களையும்‌ கன்‌ 
கறிந்து. தமது' சங்கீதரத்னாகரத்தில்‌ பெய்துவைத்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ தெளலதாபாதில்‌ . இருந்துதான்‌ 
எழுதினர்‌. அதவும்‌ திராவிடபூமிதான்‌.  ஈமது தமிழ்‌ 
உச்சமிலையிலிருக்த பதின்மூன்றாவது நூற்றாண்டிலே 
தான்‌ சங்கீதரத்னாகரம்‌ எ முதப்பெற்றது ;: 1426-ஆம்‌: 
ஆண்டு காளிநாதர்‌ அதற்கு விரிவுரை யெழுதினார்‌. 
150 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு சில இசையிலக்கணங்‌ 
கள்‌ எழுந்தன :-ஈர்த்தன நிர்ணயம்‌; ராகமாலை, 
ராகமஞ்சரி, புண்டரீக விடலரின்‌ ஸ்‌ுராக சந்த்ரோ 
தயம்‌, 1610-ஆம்‌,!ஆண்டு செய்யப்பெற்ற சோமகா 
தரின்‌ ராகவிபோதம்‌, தாமோதரமித்திரார்‌ செய்த 
சங்கீத தர்ப்பணம்‌, அகோபல பண்டிதர்‌ யாத்த 
சங்கே பாரிஜாதம்‌, சங்கே சாகரம்‌, சங்கேத கல்பதரு 
முதலியன. இர்தூல்களே வடகாட்டிலும்‌ இசைக்‌ 
கலைகளுக்கு ஆக்கமளித்து வழிகாட்டின. 


பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ தஞ்சை விஜயராகவ 

நாயக்கரின்‌ மர்திரியாயிருக்த கோவிந்த தீட்சிதர்‌ ' 

பெரிய . சம்ஸ்கிருதப்புலவர்‌ ; இசைக்கலையறிஞர்‌. 

அவர்‌ தென்னிசையும்‌ வடமொழி - தூல்களும்‌ : 

ஆராய்ர்து 72 மேளகர்த்தா இராகங்களை வகுத்தார்‌. 
3 ்‌ 


18 .... தமிழிசை முழக்கம்‌ 


வேங்கடமகி இசையிலக்கணம்‌ செய்தார்‌. சதுர்‌ 
தண்டிப்ரகாசிகை எழுந்தது. புரந்தரதாசர்‌ இசைப்‌ 
பயிற்சி நூல்‌ வகுத்தார்‌. சரளி, ஜண்டைவரிசைகள்‌, 
அலங்காரம்‌, . தேம்‌; வர்ணம்‌ ர்த்தனையொழுங்கில்‌ 
அவரே இசை யிலக்கணத்தை மாணவருக்கு எளிதாக 
வகுத்தளித்தார்‌. இக்தச்‌ சங்கீத இலக்கணங்களுக்கு 
இலக்கியமாக எழுந்தவை தியாக - திட்டதெ - சாமா 
இர்‌ த்தனங்கள்‌. மூவரும்‌ அவரவர்‌ வழிபடு கடவுளை 
இசைத்தார்கள்‌. மூவரும்‌ சமகாலத்தவர்கள்‌ ; 
இருவாரூரிற்‌ பிறந்தவர்கள்‌. இவ்வளவும்‌ நடந்த 
தெல்லாம்‌ எங்கே? ஈமது தமிழகத்திலேதான்‌ / 
கோவிக்த இிட்சதெரும்‌, வேங்கடமதியும்‌ இசை 
வகுத்ததும்‌, தியாகப்பிரம்மமும்‌, தட்சிதரும்‌, சாமா 
சாஸ்திரிகளும்‌ அரிய ஆர்திர ஆரியமொழிக்‌ இர்த்த 
னங்கள்‌ பாடியதும்‌ இந்தத்‌ தமிழ்‌ மண்ணிலே 
தான்‌ ! அவர்‌ பயின்ற இசைக்கலை வேழெக்கிருர்‌ தும்‌ 
குதித்‌.துவிடவில்லை. அவர்கள்‌ நிலவகையால்‌ தமிழரே! 
ஆதலால்‌, அவர்கள்‌ தந்த இசைச்செல்வமும்‌ தமிழர்‌ 
செல்வமேயாகும்‌. அவற்றைப்‌ போற்றி வளர்த்த. 
வரும்‌ தமிழரேயோவர்‌. ய 


ஏ. தமிழும்‌ வனர்ந்தது 
(இக்காலம்‌ தமிழிசை உறங்கவில்லை. இதற்குமுன்பே 
அருணகிரிநாதர்‌ ஒப்புயர்வற்ற சந்தக்‌ தங்களைப்‌ 
பாடி. முருகனுக்குத்‌ திருப்புகழ்மாலை சூட்டினார்‌ 
நான்‌ உலகில்‌ பல நாட்டார்‌ இசைகளைக்‌ கேட்ட 
அண்டு. ஆனால்‌, அருணகிரிநாதர்‌ சந்தக்‌ கவிதை 
போன்ற இசைச்‌ செல்வத்தை யாங்கும்‌ கேட்ட 


தமிழும்‌ வளர்ந்தது 19 


தில்லை. திருப்புகழ்‌ ஒன்றுமட்டுமே தமிழ்மொழியை 
இணையற்ற இசைச்‌ செல்வமாக்க வல்லது. நமது 
மொழி யறியாதவர்கூட அதைக்கேட்டு மகிழ்வர்‌. 
பட்டினத்தார்‌, தாயுமானவர்‌, அருட்சோதி வள்ளலார்‌ 
இம்மூவரும்‌ திருவடியார்‌ கூட்டத்தில்‌ வைத்து 
வணங்கவேண்டிய அருட்பெரியார்கள்‌. இவர்கள்‌ 
இயற்றிய பாடல்கள்‌ இராகமாலிகைகளுக்கும்‌, 
தாளத்துடன்‌ பாடவும்‌ ஏற்றவையாம்‌. பொருளாழத்‌ 
இலும்‌, உள்ளத்தை உருக்கும்‌ இனிமையிலும்‌, உலக 
இலக்கிய த்தில்‌ இவற்றிற்கு இணையேயில்லை. வேதோப 
கிடதக்‌ கருத்துகளெல்லாம்‌, சித்தாந்த வேதாக்த தத்து 
வங்க ளெல்லாம்‌, பொதுமறை உண்மைகளெல்லாம்‌, 
இரந்த அருளாளர்‌ மூவர்வாக்குகளில்‌அடங்கியுள்ளன. 
பன்னிரு திருமுறைகளுடன்‌ தாயுமானார்‌, பட்டின த்‌ 
தார்‌, அருணகிரியார்‌, வள்ளலார்‌ ஆகிய நால்வர்‌ 
இசையமுதத்தையும்‌ சேர்த்து மதிக்கவேண்டும்‌. 
தியாக-சாமா- தீட்டுதருக்கு முன்பே அதே அன்புருக்‌ 
கத்துடன்‌ எழுந்து, தில்லையப்பனைப்‌ பாடி முத்தி 
பெற்ற மகான்‌ முத்துத்தாண்டவர்‌. முத்துத்தாண்ட 
வர்‌ பரடல்‌ சிறந்த இசைஈயங்கொண்டது. அவருக்‌ 
குப்‌ பிறகு அருணாசலக்‌ கவிராயர்‌ பெரும்புலமைத்‌ 
திறத்தால்‌ இராமாயணக்‌ ர்த்தனங்களைச்‌ செய்தார்‌. 


இவர்களுக்குப்‌ பிறகும்‌ ஈம்‌ இசைச்செல்வம்‌ வற்றா 
வெள்ளமாகப்‌ பெருகியது. ஏறக்குறைய தியாக 
ராஜர்‌ காலத்திலேயே வள்ளலார்‌, வேதநாயகம்‌ 
பிள்ளை, கோபாலகிருஷ்ண பாரதியார்‌, கவிகுஞ்சரி 
பாரதியார்‌, மகா வித்துவான்‌ மீனாட்சசெர்தரம்பிள்ளை, 
காவடிச்சிர்து அண்ணாமலை ரெட்டியார்‌ முதலிய 


20 தமிழிசை முழக்கம்‌: 


பெரியார்‌ தமிழ்‌ வளர்த்தனர்‌. தமிழ்க்கவியும்‌ இசை 
யும்‌ இக்காலம்‌ உச்சரிலை பெற்றிருக்தன. இக்காலத்‌ 
இல்‌ விளங்இய்‌' கனம்‌ இருஷ்ணையரும்‌, மகா வைத்திய 
காதையரும்‌, இராமசாமி சிவமும்‌ தமிழிலேதான்‌ 
கச்சேரி செய்தனர்‌. இராமசாமி சிவம்‌ பெரிய புரா 
ணக்‌ இர்த்தனங்கள்‌ பாடினார்‌. தம்பிவைத்திபகா தா்‌ 
அவற்றை இசைத்து வந்தார்‌. என்னருமைக்‌ தமிழர்‌ 
களே, தமிழிசையின்‌ வரலாறு இப்படி. ஆற்றொழுக்‌ 
காகப்‌ பெருகிக்‌ காலத்திற்குக்காலம்‌ தாவிச்சென்‌ 
றது. உளன்‌ தந்‌ைத காலத்திலேதான்‌ மகா வைத்தி 
காதர்‌ இருந்தார்‌, சிவகங்கை இரட்டைத்‌ தெருவிலே 
தான்‌ அவருக்கு இணையான சின்னவைத்தா, பெரிய 
வைத்தா என்னும்‌ இசைப்‌ புலவர்கள்‌ இருவரும்‌ 
இருந்தனர்‌, எங்கள்‌ ஊர்‌ மன்னர்‌ கெளரி வல்லபத்‌ 
(தேவர்‌ பெரிய தமிழ்ப்புலவர்‌. . இராமகாதபுரம்‌ முத்து 
சரமலிங்கசே.துபதி முருகோபாசகர்‌, தமிழறிஞர்‌ ; 
தாமே பல இர்த்தனங்கள்‌ புனைந்து இசைஈயத்துடன்‌ 
பாடியவர்‌. இர்த இரண்டு மன்னர்‌ இசையரங்கு 
களிலும்‌ நாடோறும்‌ தமிழிசையே ஒலித்தது, இதே 
காலத்திலேதான்‌ தமிழில்‌ புதிய இசைஈயம்பொழிந்த 
காவடிச்சிந்து அண்ணாமலை ரெட்டியார்‌ வாழ்க்‌ 
ட தரர்‌. 


௮, தமிழிசைக்கே பட்டம்‌ ! 


ஒரே ஒரு கிகழ்ச்சியைக்‌ கேளுங்கள்‌ : கல்விடைக்‌ 

குறிச்சியில்‌ அப்போதிருந்த சின்னப்பட்டம்‌ சுப்‌ 
பிரமணிய தேசிகரே வைத்தியநாதருக்கு **மகா 
வைத்தியநாதையர்‌ *? என்ற பட்டமளித்தவர்‌. பட்ட 


௩ 


தமிழிசைக்கே பட்டம்‌ ! 21 


மளிப்பிற்கு சிவகங்கை சன்ன-பெரியவைத்தாக்களும்‌ 
சென்றிருந்தனர்‌. மூன்று பேரும்‌ தமிழிலேதான்‌ 
கச்சேரி நடத்தினர்‌. பட்டமளிக்கையில்‌ தேசிகர்‌ 
பெரிய வைத்தியநாதையர்‌ கருத்தைக்‌ கேட்டார்‌. 
பெரிய வைத்த்யகாதையர்‌ எழுந்து, “எனக்குத்‌ தமி 
ழிசைதான்‌ விருப்பம்‌; என்‌ பெயருக்குமுன்‌ “பெரிய? 
என்ற பட்டம்‌ இயல்பாகவே வற்பட்டிருக்கிற.து. 
££ இந்த இளம்புலவரின்‌ இனிய தமிழிசைக்கே சந்நி 
தானம்‌ தரும்‌ பட்டம்‌ தகும்‌" என்றார்‌. தேசிகர்‌ இளம்‌ 
வைத்தியநாதரை-—மகா வைத்தியநாத . சிவமாக்கி, 
பெரிய வைத்தா கையால்‌ சால்வை போர்த்தினார்‌. 


ஒரு தடவை மகா வைத்தியநாதையர்‌ சென்னை 
கவர்னர்முன்கூடக்‌ கச்சேரி பண்ணினார்‌; தமிழி 
"லேயே ஆங்கில மெட்டுகளில்‌ பாடல்களைப்‌ புனைந்து 
பாடினார்‌. ஐரோப்பிய உள்ளங்கூட அப்பாடல்களை 
'மெச்சியது. இந்தப்‌ பேரிசைப்‌ புலவர்களுக்குப்பிறகு 
தமிழுலகில்‌ : ஹரிகதைகளே சிறப்பாக வலுத்தன. 
அவற்றுள்‌ இராமதாஸ்‌ : சரித்திரம்‌ ஒன்று. அது 
முற்றிலும்‌ தெலுங்குப்‌ பாடல்களாலேயே ஆனது. 
அதனோடு சதிருக்கு க்ஷேத்ரிய பதங்கள்‌ . எழுந்தன. 
ஜனங்கள்‌ மெல்ல மெல்ல பாக்வத கோஷ்டி.களின்‌ 
குலுக்குப்‌ பாட்டுகளில்‌ மனமிழச்‌.து, தெலுங்குதான்‌ 
இனிமை என்று நம்பினர்‌. அக்கால வித்துவான்கள்‌ 
தியாகராஜ £€ரத்தனங்களில்‌ ஈடுபட்டுத்‌ தெலுங்கை 
அவசியமாகக்‌ கற்றனர்‌. வர்ணங்களெல்லாம்‌ ““ஏமிரா 
தாமஸ மேலரா” என்று தெலுங்கிலேயே இருந்த 
மையால்‌, அவர்கள்‌ தெலுங்கே பாட்டிற்கு இசைக்‌ 
தீது என்று நம்பினார்கள்‌. 


௯. சத்த யுத்தம்‌ 
டையே முப்பத்தைந்து ஆண்டுகள்‌, பாட்டுக்‌ கச்‌ 
சேரி யென்றால்‌, சிவசிவா, ஒரே சத்தச்‌ சண்டை 
தான்‌; அமளிதான்‌ ! ஒரு வார்த்தை விளங்காது. பாட 
கர்‌ தெலுங்கை உச்சரிப்பதே மகா கோரமாயிருக்கும்‌. 
உச்சரிப்பு புகையிலைபோட்டுப்‌ பேசுவதுபோ லிருக்‌ 
கும்‌. தமிழைக்கூட, “அழகுள்ள துரையிவர்‌ 
யாரடீ?'' என்பதை * அழ...... குள்ள...... அரை..ஃஃஃ. 
இவர்‌ ஆறடீ......குள்ளதுரை ஆறடீ தன்னனனனா? 
என்று பிர்க்கா வாங்குவார்கள்‌ ! தானம்‌ தஹனம்‌ 
ஆலாபனம்‌, ஸ்வரம்‌ பாடிவிட்டாலே போதும்‌ ! 
வாதாபி கணபதிம்‌, ராமநீ சமானம்‌, எர்துகு பெத்‌ 
தல, நீநாம ரூபமுலகு, மங்களம்‌ !...... கைதட்டி முந்‌ 
நூறு ஈானூறு வாங்கிக்கொண்டு செல்லவேண்டி 
யதுதான்‌. 
ஒரு செல்வர்‌ வீட்டில்‌ பாட்டுக்கச்சேரி நடக்‌ 
தது. அவர்‌ பேரன்‌ சூட்டிக்கையான பையன்‌ ; 
கொஞ்சம்‌ பாட்டும்‌ இழுப்பான்‌. அவனுக்குத்‌ 
தமிழ்ப்பாட்டே பிரியம்‌. பாட்டையா, “£ செல்லம்‌, 
பாடகர்‌ என்ன பாடுகிறார்‌ என்று என்னிடம்‌ வந்து 
சொல்லு; , நல்லாப்‌ பாடும்போது வருகிறேன்‌ ” 
என்று தண்ணையில்‌ அமர்க்தார்‌. பாடகர்‌ பிடித்தார்‌ 
சங்கராபரணத்தில்‌ அரைமணி கேரம்‌ / சக்கையாகக்‌ 
தொண்டையை உருட்டித்‌ தீர்த்தார்‌. பையன்‌ ஓடி 
வந்தான்‌ : “£ செல்லம்‌, என்ன பாடுகிறார்‌ ?'' தாத்தா 
' ஐயாவுக்கு சும்மா இழுத்துக்கிட்டு போகுது ! '* 
என்றான்‌ ; “£ அசடே, பல்லவி பாடுகிறார்‌; போய்க்‌ 
கேள்‌!” என்றார்‌ பெரியவர்‌. பையன்‌ சென்று மறுபடி. 


சத்த யுத்தம்‌ 23 
வந்தான்‌) “தாத்தா, பாட்டுக்கார ஜயா பல்லைப்‌ 
பல்லைக்‌ காட்டி “ச்ச்ச்‌' என்று மிருதங்கக்காரரைக்‌ 
கோவிக்கிறார்‌; சண்டை நடக்கிறது” என்றான்‌. 
2, அவர்‌ சரளி போடுகிறாரடா; நல்லாக்‌ கேளு !”' 
என்றார்‌. பையன்‌ சென்று வந்தான்‌. “£பராட்டையா, 
எனக்கொன்றும்‌ விளங்கவில்லை ; அது கம்ம பேச்சே 
யில்லை '' என்றான்‌. பாட்டனார்‌, “அடே, அவர்‌ 
தெலுங்கிலே பாடுதிறார்‌...கேள்‌ !”” என்றனுப்பினா்‌. 
பாடகர்‌ முடிவில்‌ *“ நடமாடித்‌ திரிந்த உனக்கடது 
கால்‌?” என்ற காம்போதி நிர்த்தனத்தை எடுத்தார்‌. 
பையன்‌ ஓட்ட ஓட்டமாக ஓடிவந்து “ தாத்தா 
வா, வர, ஐயா பாடுகிருர்‌...”” என்று இழுத்துவக்‌ 
கான பாட்டையாவும்‌ காதுகுளிரத்‌ தமிழிசை, 
அகர்ந்தாா. ர்‌ 

இம்மாதிரியே அக்காலம்‌ தெலுங்குப்‌ பாட்டு 
கள்‌, பிடில்‌, மிருதங்கம்‌, ஜாலசா, கஞ்சிரா, மோர்சிங்‌ 
எல்லாம்‌ சேர்க்து ஒன்றையொன்று கொன்று வீடு 
வதுபோலப்‌ பாய்ந்து பாய்ர்து சங்தேயுத்தம்‌ செய்து 
கொண்டிருந்தன. சபையோர்‌ காது ££ தரனனனா... 
த௲ர்தனன்னத்தோம்‌”” என்ற சத்தங்களையே கேட்‌ 
டது. பாட்டு உருப்படி.யாயில்லை. நம.து மொழியில்லை. 
நமது உள்ளத்தில்‌ கதைக்கவில்லை. பணத்தையும்‌ 
கொடுத்து, ஈமது தாய்மொழிக்கு ஒரு பயனுமில்லா 
மல்‌, தமிழர்‌ ஏமாறியிருந்தனர்‌. பாட்டின்‌ பயன்‌ 
இடைக்கவில்லை. 

இர்த எமாற்றத்தைப்‌ போக்க, அக்காலத்‌ 
திலேயே சில புலவர்களும்‌ இரசிகர்களும்‌ எழுந்தனர்‌. 
பலர்‌ கச்சேரி சதிர்‌ முதலியவற்றிற்குப்‌ போவதே 


24 தமிழிசை . முழக்கம்‌ 


பில்லை. வரவரப்‌ பாட்டுக்‌, கச்சேரி, ஒரு பகட்டுக்‌ 
்‌ கச்சேரி யானது! பொது மக்கள்‌ பெரும்பாலும்‌, 
கதை--நாடகங்களையே விரும்பினர்‌. எனெனில்‌; 
அவற்றில்‌ பாதிக்குமேல்‌ தமிழ்ப்பாட்டுகளே...... 
பெரும்பாலான மக்கள்‌ இன்னும்‌ தமிழிலேதான்‌ 
பாடினா; : உயர்க்த பாட்டுக்‌ கச்சேரியைவிடத்‌ 
தெருக்கூத்தை விரும்பினா. காரணம்‌, தமிழ்‌ உள்ளம்‌ 
தமிழிசையைத்‌ தேடிய துதான்‌. 
இந்த நிலையைத்‌ தவிர்க்க எழுந்த புலவர்கள்‌ 
சிலர்‌ மேடையிலும்‌ அச்சிலும்‌ தமிழிசையைப்‌ போற்‌ 
நிப்‌ பிரசாரம்‌ செய்தனர்‌. அதன்‌ பயனாகவே, பாட்‌ 
டுக்‌ கச்சேரிகளில்‌ முழு மூச்சாகக்‌ தெலுங்கைப்‌ 
்‌ இய்த்து: வாங்கியபிறகு, கொஞ்சம்‌ புண்ணியத்திற்‌ 
காகத்‌ திருப்புகழ்‌, தேவாரம்‌, காவடிச்சிந்து, “தெம்‌ 
மாங்கு ஆகிய தமிழ்ப்‌ பாடல்கள்‌, துக்கடா, 
சில்லறை என்னும்‌: பெயரால்‌ இடம்பெற்றன. 
அந்தத்‌ துக்கடா பாடும்போது சபை உற்சாகப்‌ 
கொள்ளும்‌. என்‌? மொழி ஈமது மொழி. பாட 
கருக்கு வரும்படி செட்டிகாட்டிலேதான்‌ அதிகம்‌. 
தனவைசியர்களுக்குத்‌ தேவாரங்கள்‌ பிரியமாதலால்‌: 
அவர்களை மதிழ்விக்கவே சிலர்‌ பாடி வந்தனர்‌. 
பாடகர்‌ உள்ளம்‌ தெலுங்கலேதான்‌ ஊறிப்போ 
யிருக்தது. அர்த உள்ளத்தில்‌ தமிழமுதம்‌ ஊறச்‌ 
செய்த பெருமை, இன்று தமிழிசை இயக்கத்திற்கே 
கிடைத்தது ! 


௧௦. தமிழிசை இயக்கம்‌ 


வ்வோர்‌ இயக்கமும்‌ தக்க தலைவரொருவரால்‌ 
வெற்றி பெறுகிறது. தமிழிசை வேண்டுமென்று" 


தமிழிசை இயக்கம்‌ ரத 25 


பல்லாண்டுகளாகப்‌ பேசிவந்தோம்‌, எழுதிவந்தோம்‌. 
ஆனால்‌, அதற்கேற்ற தலைவரொருவர்‌ வந்த பிறகே 
இயக்கம்‌ உருக்கொண்டு, திருக்கொண்டு வெற்றி 
பெற்றது. 


அந்தத்‌ தலைவரை அறியாத தமிழர்‌ உளரோ ? 
அன்பு வள்ளல்‌ ராஜா ஸர்‌ அண்ணாமலை செட்டியார்‌ 
அவர்களின்‌ ஆர்வத்தனாலும்‌, வண்மையாலும்‌, 
உழைப்பாலுமே இன்று தமிழிசை வெற்றிக்கொடி. 
காட்டியுள்ளது. அரசர்‌, 1929-ஆம்‌ ஆண்டு அண்ணா 
மலை நகரில்‌ இசைக்கல்லூரி நாட்டித்‌ தகுந்த புலவர்‌ 
களைக்கொண்டு, யாழும்‌ முழவும்‌ வாய்ப்பாட்டும்‌ 
கற்பித்துத்‌ தமிழகத்தில்‌ உண்மையான இசை 
வாணரை உண்டாகூனார்‌) தமிழருக்குத்‌ தமிழி 
.சையே இணிதெனச்‌ சொல்லி, இவர்‌ அதற்காகத்‌ 
தாமே ஏராளமான செல்வங்‌ கொடுத்து, மேற்‌ 
கொண்டு நான்கைக்‌ திலட்சரூபாயும்‌ சேர்த்து, சென்‌ 
அையில்‌ தமிழிசைச்‌ சங்கத்தை உறுதியாக நாட்டியுள்‌ 
ளார்‌. அண்ணாமலைக்‌ கழகத்தில்‌ தக்க புலவர்களைக்‌ 
கொண்டு, பழந்தமிழ்ப்‌ பாடல்களையும்‌, புதிய இசைப்‌ 
பாடல்களையும்‌ தொகுத்து வெளியிட்டுப்‌ பாடச்‌ 
செய்து, நாடெல்லாம்‌ தமிழோசை பரவச்‌ செய்த 
பெருமை செட்டிகாட்டரசரையே சார்ந்தது. 
தமிழர்கள்‌ அவருக்கு எக்காலும்‌ 'ஈன்றி செலுத்‌ 
தக்‌ கடமைப்‌ பட்டிருக்கறுர்கள்‌. அரசர்‌ யாருக்கா 
கத்‌ தமிழிசை வேண்டுமென்ூருர்‌ ? தமிழர்‌ நஈலத்திற்‌ 
காக. தமிழிசையை எதிர்ப்பவர்‌, தமிழருக்கு 
வந்த பெருகலத்தை எதிர்ப்பவராவார்‌ ; தமிழின்‌ 
,மூன்னேற்றத்திந்கே இடர்செய்பவராவார்‌. அப்‌ 


26: ய தமிழிசை முழக்கம்‌ 


படிச்‌ செய்ய எந்தத்‌ தமிழனும்‌ ஒப்பான்‌. இனித்‌: 
தமிழிசை யியக்கத்தை யாரும்‌ தடுக்கவோ, நிறுத்‌ 
தவோ முடியாது ! 


தமிழிசை இயக்கம்‌ அசைக்கமுடியாத உறுதி 
கொண்டது; தமிழர்‌ உள்ளத்தில்‌ ஊன்றி வளர்வது ; 
அஃது .ஒரு சாதியிலோ மதத்தலோ கட்டுப்பட்ட 
தன்று; இறுகிய ௬யகல இயக்கமன் று; அரசியல்‌ 
சூழ்ச்சியன்று; பிறமொழி வெறுப்பன்‌ று. தமிழிசை 
யரங்குகளில்‌ தெலுங்கு, இந்‌ துஸ்தானிப்‌ பாடல்களும்‌ 
பாடலாம்‌; ஆனால்‌ பெரும்பாலும்‌ தமிழ்‌; முதலும்‌ 
முடிவும்‌ தமிழாயிருக்க வேண்டும்‌; தமிழின்‌ உயிரை 
யும்‌ மதிப்பையும்‌ காக்க இவ்வாறு செய்யவேண்டி 
யிருக்கிறது. இசை ஒரு மொழிக்குப்‌ புகழ்தரும்‌ ; 
இணிய ஓசையுடன்‌ உயர்ந்த பாட்டும்‌ சேர்க்தே 
இசை ; பாட்டு அவரவர்‌ தாய்மொழியிலிருந்தாலே: 
பயனாகும்‌ ; இன்றேல்‌ வெறும்‌ சத்தக்‌ கச்சேரியாகத்‌ 
தானிருக்கும்‌ ! மனதார நுகரும்‌ பாட்டு தாய்‌ 
மொழிப்‌ பாட்டே. தெலுங்கில்‌ பத்துப்‌ பதினைந்து 
இர்த்தனைகளை உருத்தள்ளித்‌ தமிழவையில்‌ பாடுவது, 
வேதமந்திரங்களை உருத்தள்ளி ஒப்பிக்கும்‌ புரோ௫தம்‌ 
(போலாகும்‌. சங்கதப்புரோகிதம்‌ வேதப்புரோஇதம்‌ 
போல்‌ பொருள்விளங்காத கடன்‌ கழிப்பாகவே யிருக்‌. 
கும்‌; அது புரோதிதருக்கும்‌ விளங்காது, கேட்பவ: 
ருக்கும்‌ விளங்காது. தமிழர்‌ பிறமொழிக்கு என்‌. 
அடிமையாயிருக்க வேண்டும்‌ ? தமிழில்‌ அரிய பாடல்‌ 
களில்லையா 2 பழையபாடல்கள்‌ ஆயிரக்கணக்கா 
யிருக்கின்றன; ஆயிரக்கணக்கான புதிய பாடல்‌ 
கள்‌ இன்று முழங்குகின்றன ; இல்லைப்‌ பாட்டிற்கு. 


தமிழிசை இயக்கம்‌ 27 


இடமில்லை. தமிழ்‌ சங்கீதத்திற்குத்‌ தகுதியில்லையா 2 
தீமிழைவிடத்‌ தகுதியான மொழி யுண்டா? 


அப்பரையும்‌, மாணிக்கவாசகரையும்‌ ஈன்ற 
தமிழ்மொழி இசையிணிமையால்‌ அற்புதங்கள்‌ 
செய்ததே! கடவுட்‌ கலப்பெய்திய அருளாளர்‌ 


தமிழிசையை வளர்த்தார்கள்‌. இன்றும்‌ அருளா 
வேசம்‌ பெற்ற கவியோகிகள்‌ இருக்கிறார்கள்‌ / 


சிலர்‌ இசைக்கு மொழிவேறுபாடு வேண்டுவ 
தில்லை எனறொர்கள்‌: அப்படியானால்‌ தமிழ்‌ மொழி 
யில்‌, நமது தாய்மொழியில்‌, பாடுவதைக்‌ தடுப்பதேன்‌? 
மொழி நயமில்லாத பாட்டு, புள்ளொலி விலங்கொலி' 
போன்று இணியசத்தமாகவே யிருக்கும்‌. இசைக்‌. 
கருவிகள்‌ கூட ஈமக்குப்‌ பழக்கமான ஒரு பாட்டை 
மீட்டினால்‌, சாம்‌ மனதார அனுபவிக்கிறோம்‌. இன்‌ 
றேல்‌ காதுகேட்கும்‌; . மனம்‌ உருகாத. சாகிதயம்‌. 
சோறுபோலும்‌; சங்தேம்‌, குழம்பு ரசம்‌ போலும்‌ ;. 
சோறின்றிக்‌ குழம்பு ரசம்‌ பயனில்லை; சோற்றுடன்‌ 
கலர்துண்டாலே இவை பசியாற்றும்‌. பாட்டும்‌ இசை 
யும்‌ நிலமும்‌ நீரும்‌ போன்றவை. பாட்டினிமையால்‌ 

. இசையில்‌ இனிமை காண்கிறோம்‌. 


சிலருக்கு எதையெடுத்தாலும்‌ சூழ்ச்சிதான்‌ / 
££ ஐயா, தமிழர்‌ ஒன்றாய்‌ விடுங்கள்‌ ! ?' இஃது இன்னார்‌ 
சூழ்ச்சி! “ஜயா ௪மரஸம்‌ பேணுங்கள்‌ .''; “தேனும்‌ 
விளக்கெண்ணெயும்‌ வேப்பெண்ணெயும்‌ சமமாகக்‌ 
கலந்து சாப்பிடும்‌; உமதுசமரஸத்தைப்‌ பார்ப்போம்‌,” 
“ஐயா, தமிழர்‌ தமிழில்‌ பாடுங்கள்‌"; £(இஃது அரசியல்‌ 
சூழ்ச்சி!” இவ்விதமாக மொட்டைத்தலைக்கும்‌ முழம்‌ 


28 _... தமிழிசை முழக்கம்‌ 


காலுக்கும்‌ முடிச்சுப்‌ போடும்‌ குதர்க்கவாதிகள்‌ எக்‌ 
காலத்திலும்‌ உண்டு. இசையியக்கம்‌ ௮ரசியலன்று ; 
அது தமிழர்மனமொப்பி நடத்தும்‌ கலையியக்கம்‌ என்‌ 
பதை அழுத்தமாகச்‌ சொல்லுவோம்‌. 


தாய்மொழியிசையை உலகெங்கும்‌ எப்படிக்‌ 
காக்கறொர்கள்‌ என்பதைச்‌ சற்றே ஆராய்வோம்‌: 
கக. இந்துஸ்தான்‌ சங்கீர்த்தனம்‌ 
இர்தஸ்தான்‌ சங்கீர்த்தனம்‌, சாமவேதத்திலிரும்‌ து 
எழும்ததென்பர்‌. பெளத்தர்களும்‌ ஜைனர்களும்‌ 
இசைபாடியே சமயப்பிரசாரம்‌. செய்ததாகத்‌ தெரி 
கிறது. இசாமாயணம்‌,. பாரதம்‌, கரளிதாச - பவ 
பூதி நாடகங்களில்‌ இசைக்குறிப்புகள்‌ பல உண்டு. 
பாணினிக்கு முன்பே இசைக்கலை வளர்ச்சிபெற்றி 
ருந்தது. சந்திரகுப்தன்‌ நாணயத்தில்‌ யாழைக்‌ காண 
லாம்‌. அக்காலம்‌ இசைக்கலை மிகப்பரவியிருந்த து. 
நாடகமும்‌ கூத்தும்‌ அவ்வாறே! ஆனால்‌, வட இம்தியா 
பல நூற்றாண்டுகளாக அமைதிகெட்ட அமர்க்கள 
மாயிருக்தது. வந்த அன்னியர்கள்‌ அனைவரும்‌ அதன்‌ 
கலைவெள்ளத்தையும்‌, பொற்குவைகளையும்‌ ஒட்டகம்‌ 
ஒட்டகமாக, கப்பல்‌ கப்பலாக அள்ளிச்‌ சென்றனர்‌. 
சன யாத்திரிகர்கள்‌, உரோமயாத்திரிகர்கள்‌, இரேக்க 
அலெக்சாந்தர்‌ அனைவரும்‌ கணக்கற்ற கலைச்சுவடி. 
களையும்‌ நாட்டி.லிரும்‌ த கொண்டு சென்று, தம்‌ தாய்க்‌ 
கலைகளை வளர்த்தனர்‌. நூற்றுக்கணக்கான இந்திய 
ஆரல்கள்‌ னமொழிகளில்‌ உலாவுகன்றன. இந்திய 
இதிகாசமும்‌ கணிதமும்‌ சோதிடக்கலையும்‌ கிரேக்க 
ரோமக்‌ கலைகளையே புதுக்கன. இங்கே இசாமாய 


இந்துஸ்தான்‌ சங்கீர்த்தனம்‌ 29 


ணம்போல்‌, அங்கே இவியாது (1114௨0); இங்கே. பஞ்ச: 
தந்திரம்போல்‌, அங்கே ஈசப்கதைகள்‌ எழுந்தன. 


இந்தியாவிலிருந்‌ து ஒருகாலம்‌ பாரககேமன்னனண்‌- 
பதினாயிரம்‌ இசைவாணரை வரவழைத்தான்‌. அவர்‌ 
களிடம்‌ கற்ற பாரசக இசைவாணசே தமக்கென 
இசைவகுத்துக்‌ கொண்டனர்‌. அங்்‌இருந்து இசைக்‌, 
கலை அரபி நாட்டிற்கும்‌, இஸ்பானியத்திற்கும்‌, இரிக்‌. 
சோம்‌ நாடுகளுக்கும்‌ பரவீய து. இந்திய சங்கீர்த்தன த: 
திலுள்ள ஸ்வரங்களே ஐரோப்பிய சங்ஒர்த்தனத்திற்‌: 
கும்‌ ஊற்றுக்கண்ணாகும்‌. இங்கே நாம்‌ 72 மேள 
கர்த்தா ராகங்கள்‌ பாடுகிறோம்‌. ஐரோப்பியர்‌ மேஜர்‌: 
ஸ்கேலில்‌ (Major Scale) தீரசங்கராபரணம்‌, மைனா: 
ஸ்கேலில்‌ (141௦௦: Scale) கர்வாணி, மெலொடி.க்‌ மைனர்‌ 
ஸ்கேலில்‌ (Melodic Minor Scale) தடபைரவி ஆதிய: 
மூன்றே இராகங்களை வைத்துக்கொண்டே இளை: 
யளக்கின்றனர்‌. இந்த இராகங்களைத்தவிர ஈம்‌ மற்ற, 
இசாகங்களை அவர்கள்‌ உணர்வதில்லை. இந்திய சங்‌" 
தத்தின்‌ அய வடிவம்‌, ஈமது கரைநாடக சங்தெமான 
தமிழிசையே ; அடுத்தபடியாக இந்துஸ்தான்‌ பாணி.. 
கரைநாடகம்‌ கனகாங்கிப்பண்ணிலும்‌ இக்துஸ்தான்‌ 
பிலாவல்‌ பண்ணிலும்‌ சார்ந்து நிற்கும்‌. இர்‌துஸ்தான்‌ 
சங்‌இரத்தனம்‌, பார்ஸி ௮ரபி இசைக்கலையுடன்‌ கலர்‌ து. 
பதினோராம்‌ நாற்றாண்டிலேதான்‌ உருக்கொண்ட து.. 
இஸ்லாமிய மன்னர்‌, தமது உல்லாசத்திற்காகவே 
அதை நன்றாகவளர்த்தனர்‌. ஸ-5ஃபி இஸ்லாமியர்‌,. 
வேதாந்தக்‌ கொள்கையினர்‌.௮வர்களே இக்துக்களுக்‌: 
கும்‌ விருப்பமானபடி இந்துஸ்தான்‌ இசைக்கலையைப்‌ 
போற்றினார்கள்‌. இஸ்லாம்‌ துறவிகள்‌ ஆடிப்பாடி. 


30 தமிழிசை முழக்கம்‌ 


அன்புசெய்தனர்‌. சுல்தான்‌ ஃபெரோஸ்ஷா காலத்‌ 
இலேதான்‌, 1237-ஆம்‌ ஆண்டில்‌, சாரங்க தேவர்‌ 
சங்கத ரத்னாகரம்‌ செய்தார்‌. 

அல்லாவுதன்‌ கில்ஜி, . பெரிய சங்கத ரசிகன்‌. 
அவணீடம்‌ அரிய புலவர்‌ இருந்து இசைப்பணி 
புரிந்தனர்‌... அவருள்‌ அமீர்‌ குன்ஸ்ரூ என்னும்‌ 
புலவனே ஸிதார்‌ கண்டுபிடித்தான்‌. அல்‌ 
லாவுதீன்‌ தட்சிணத்தை வென்று அக்கிருநக்து ௧௬ 
நாடக சங்தேவித்துவான்களைத்‌ தில்லிக்கு. அழைத்து 
வந்து, அவர்களைக்கொண்டு இசைபரப்பினான்‌. அவ 
ருள்‌ விஜயககரம்‌ கோபால நாயக்‌ மிக்க புகழ்பெற்று 
விளங்கினார்‌. 

முகம்மது துக்ளாக்‌, மற்றொரு சங்கப்‌ 
பித்தன்‌. அவன்‌ இசைமாளிகை கட்டி, பாட்டும்‌ 
சதிரும்‌ கண்டான்‌. விருந்தாளிகள்‌ வந்தபோதெல்‌ 
லாம்‌ அக்கால அரசர்‌, பாட்டு, சதிர்க்கச்சேரி வைப்‌ 
யது ஒரு மரியாதையாயிருந்த து. காளடைவில்‌ புதுப்‌ 
யூது இசாகராகிணிகளும்‌, மெட்டுக்களும்‌, கயால்‌, 
கஃஜல்‌, டப்பா, தோம்ரி, துருபதம்‌ முதலிய இசை 
வகைகளும்‌ எழுந்தன. 

அக்பருடைய காலத்திலேதான்‌ இர்அஸ்தான்‌ 
இசைக்கலை உச்சநிலை பெற்றது. ஹரிதாஸின்‌ 
உருக்கமான சதமும்‌, தான்னேனின்‌ இனிய 
பாட்டும்‌ இசைக்கலையை அமோகமாக வளர்த்‌ 
“தன. அக்பரிடம்‌ 38 பேரிசைவாணர்‌ இருந்ததாக 
அயின்‌ அக்பாரி சொல்லுகிறது. அக்காலமே மீரா 
பாய்‌, துள௫ிதாஸ்‌, ஸ௰ர்தாஸ்‌, இரவிதாஸ்‌ முதலிய 
- பேரிசைப்‌ புலவர்மணிகள்‌ பக்தி பரவசராக விளங்கி 


இந்துஸ்தான்‌ சங்கீர்த்தனம்‌ 31 


னார்கள்‌. கபீரின்‌ பாடல்களும்‌ கிரந்த சாகேப்‌ பாடல்‌ 
களும்‌ இசைக்கலையைப்‌ பொதுமக்களிடையே 
பரப்பின, 7 


ஆனால்‌, தான்ளேனுடன்‌ இலட்சிய&தம்‌ 
மறைந்தது. தான்ணேன்‌ குவாலியரில்‌ அடங்கினான்‌. 
அவன்‌ சமாதில்‌ ஒரு புளியமரம்‌ உள்ள. அதில்‌ இலை 
பறித்துண்பதுடன்‌ பாட்டு வந்துவிட்டதென்று ஈம்ம 
வர்‌ நம்பினர்‌. போதாக்குறைக்கு ஒளரங்க£பு, 
“£ இசைக்‌ கலையா ? அதை ஆழப்புதைத்து விடுங்கள்‌ !"? 
என்றான்‌. பிற்காலம்‌ அங்குமிங்கும்‌ இசைப்புலவர்‌ 
எழுந்து தம்மாலானதைச்‌ செய்து கொண்டிரும்த 
னர்‌. தான்ஸேன்கலை இருகிளையாகி, குவாலியரிலும்‌ 
இசாம்பூரிலும்‌ வளர்த்தது. கும்பினி ஆட்சியில்‌ வட 
நாட்டாருக்குச்‌ சண்டைபோடத்தான்‌ வேலை சரியா 
யிருந்தது. போர்ப்பறைதான்‌ . இசைக்கலை! சங்கேத 
ரத்னாகரம்‌, பாரிஜாதம்‌ எல்லாம்‌ தெற்கேதான்‌ உயிர்‌ 
வைத்துக்‌ கொண்டிருந்தன. வடக்கே இசைக்கலை 
மலிந்து வந்தது. ்‌ 
சமீபத்தில்‌ மகராஷ்டிரம்‌ விழித்தெழுக்தது; 
பழைய இசைக்கலையை உயிர்ப்பித்து, முறைப்படி. 
முன்னேற்ற முன்வந்தது. அந்தப்‌ பணியை மேற்‌ 
கொண்ட புண்ணியவான்‌ பாத்கண்டே என்னும்‌ 
பெரும்புலவர்‌. அவர்‌ காடெங்கும்‌ சுற்றி, இர்‌.துஸ்‌ 
தான்‌ பாணியும்‌ தேர்ந்தார்‌; கருகாடகக்‌ கலையும்‌ கற்‌ 
றார்‌. அச்‌ சமயமே தஞ்சை ஆபிரஹாம்‌ பண்டிதர்‌ 
தமிழிசை நூல்‌ எழுதியிருந்தார்‌. அவர்‌ துணையாலே 
தான்‌ பாக்கண்டே. கருகாடகத்‌ தமிழிசை கற்றார்‌. 
சங்தேம்‌ என்றால்‌, மராடியர்‌ பாத்கண்டே என்பர்‌, ' 


32 தமிழிசை முழக்கம்‌ 


அவர்‌ பூனா, பம்பாய்‌, பரோடா முதலிய இடங்களில்‌ 
இசைக்கல்லூரிகள்‌ நாட்டத்‌ துணைசெய்தார்‌; ஏராள 
மான மாணவரைப்‌ பயிற்றினார்‌. எளிய சம்ஸ்கிருதம்‌, 
மராடி ஆகிய இரண்டிலும்‌ அவர்‌ எழுதிய லட்சிய 
ஸங்கதடிரந்தங்களே இன்று இக்துஸ்தான்‌ சங்இதத்‌ 
திற்கு ஆதாரமாக விளங்குகின்றன. அவருக்கடுத்த 
படியாக விஷ்ணுதிகம்பரர்‌ என்னும்‌ இசைவாணர்‌ 
பக்திபரவசங்‌ கொண்டு, பம்பாயில்‌ கந்தர்வ வித்யால 
யம்‌ நாட்டி, அரிய இசைவாணரைத்‌ தயாரித்தார்‌. 
மாணவருக்கேம் ந இசைநூல்களை அவரே முதன்முதல்‌ 
இந்தியில்‌ ஆக்கி வெளியிட்டார்‌. தம்‌ மாணவருடன்‌ 
அவர்‌ இசைபாடி நர்த்தனம்‌ செய்யும்‌ காட்சியைக்‌ 
கண்டவர்‌ மனம்‌ உருகும்‌. காசியில்‌ ஸ்ரீ சவேந்திர” 
நாத வசு யாழிசையில்‌ பெரும்புகழ்‌ பெற்றவர்‌; அவா்‌ 
தற்காலமுறைப்படி இந்தியும்‌ ஆங்கிலவிளக்கமும்‌ 
கலந்து, மாணவருக்குச்‌ சங்ீதபா டபுத்தகங்கள்‌ வகுத்‌ 
தார்‌. அவர்‌ நூல்களே இன்று காசி இக்துக்கழகத்‌ 
தில்‌ பாடமாயிருக்கன்றன. அதியா பீகம்‌ ரஹமீன்‌ 
என்னும்‌ இஸ்லாமியப்‌ பெண்மணி, இர்‌.துஸ்தான்‌ 
இசைக்கலையில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌, அவருடைய 
கணவர்‌ சித்திரம்‌ வல்லவர்‌. இப்பெண்மணி ஆங்கிலத்‌ 
தில்‌ இக்தியசங்‌கேதேத்தைப்‌ பற்றி ஓர்‌ அரிய நூலை எழு 
இயிருக்கிறா்‌ ; அதில்‌ வடநாட்டுச்‌ சங்கிதக்‌ கலையின்‌ 
நுணுக்கத்தை விளக்குகிறார்‌; இவர்‌ ** தென்னாட்டிலே 
தான்‌ இந்திய இசைக்கலை மாச ற்‌ றிருக்கறெ து"என்கிறோ்‌, 
வடநாட்டு இராகங்கள்‌ பல நமது இசையிலும்‌ பயி 
௮னெறன. வடகாட்டிசையில்‌ இராகம்‌ ஆணிசை; 
இராணி பெண்ணிசை. .இவற்றுள்ளும்‌ வெமதம்‌, 
காளிஈாதமதம்‌, பாரதமதம்‌, ஹனுமான்மதம்‌ என்று 


இந்துஸ்தான்‌ சங்கீர்த்தனம்‌ 292 


கான்கு வேறுபாடுகள்‌, உண்டு. ஒவ்வோர்‌. மதத்திற்‌: 
கும்‌ ஐக்தாறு இராகங்கள்‌, அவற்றிற்கு மனைவியாக. 
இராகிணிகள்‌,: இருவருக்கும்‌ பிறந்த பிள்ளைகள்‌ -ஆக: 
இசைக்குடும்பங்கள்‌ பலவகையாக இருக்கும்‌, ஆட்‌ 
ராகம்‌, . ்ரீராகம்‌;.: காட்டை, மேகராகம்‌. . இபகம்‌. 
முதலியவை முதன்மையான .இராகங்கள்‌. காளிங்க. 
தம்‌; அசாவேரி. சாரங்கா, தோடி, . ஸ்ரீ, பூபாளி, 
கேதாரம்‌, ஹம்பீர்‌, சாயாநாட்டை, ஜைஜவந்தி; பிலா 
வல்‌,'மார்வா,. பூர்வீ, யமுனாகல்யாணி, காம்போஜி, 
காபி முதலியன முதன்மையான இசாஇணிகள்‌.. இவற்‌: 
நிடைப்‌ பிறந்த மக்கள்‌ பலர்‌. ஒவ்வோர்‌ இராக 
இராகிணிக்கும்‌ இலட்சணம்‌.காட்டிப்‌ படம்போட்டு: 
அல்கள்‌ வெளியிட்டிருக்கிறார்கள்‌. உதாரணமாக : 

ஸ்ரீராகம்‌ : பதினெட்டு வயது அழகன்‌ ; இளவற 
சன்போல்‌ வ௫£கரமானவன்‌. 

நாட்டை: போர்வீரன்‌; பேரர்செய்கிறான்‌ ;: 
உடலில்‌ இரத்தம்‌ ஒழுகுறெது. ES குதிரையின்‌ 
கழுத்இல்‌ உள்ளது. 

மூபாளி : பணிவெண்ணிறப்‌ பாவை ; மணங்கம. 
ழும்‌ உடல்‌ அமைதியளிப்பவள்‌. 

கேதாரா : இவள்‌ இிபகராகத்தின்‌ மனைவி.. 
(தபகராகம்‌ உருக்கமாகப்பாடுகிறவன்‌, தீக்கே இரை 
யாவானாம்‌ /) கேதாரா மரவுரியணிந்தவள்‌ ; கூர்தல்‌ 
முடித்தவள்‌ ; நெற்றியில்‌ பிறை கொண்டவள்‌ ; பாம்‌! 
பணி பூண்ட தவச்செல்வி ; யே எப்போதும்‌: 
நினைப்பவள்‌. 


இரந்தமாதிரிப்‌ படப்பொலிவுடன்‌ எல்ல இராக. 
ராகிணிகளையும்‌ விளக்கி, அததற்கேற்ற வர்ணங்கள்‌, 


34 தமிழிசை முழக்கம்‌. 


இர்த்தனங்கள்‌ உட்பட ஒழுங்கான நூல்கள்‌ எளிய 
கடையில்‌ இந்தியில்‌ இன்று உலாவுகன்‌ றன. பார்ஸீ 
மயமான கலையை' பாத்கண்டே இக்திமயமாக்க, 
இக்தியக்கலையாக விளக்கியிருக்கிருர்‌. ** அவரவர்‌ 
தாய்மொழியில்‌ பாட்டமையுங்கள்‌ ; ஆனால்‌ இந்து 
ஸ்கான்‌ கலாவிதிகளை எல்லாரும்‌ தழுவுங்கள்‌ !” 
என்கிறார்‌ பாத்கண்டே. உதாரணமாக, குஜராத்தி 
யர்‌ நீண்டகாலமாக இக்தியிலேதான்‌ பாடிக்கொண் 
குக்தார்கள்‌. இன்று பாத்கண்டேயின்‌ நூல்களை 
குஜரா த்தியில்‌ எழுதி, அதன்‌ விதிப்படியே குஜராத்தி 
மொழியில்‌ பாட்டுக்களை ஏராளமாக உண்டாக்கி 
யிருக்கிறார்கள்‌. அப்படியே மராட்டியரும்‌ மராட்‌ 
டியப்பாடல்களைத்‌ தொகுத்துப்‌ பரப்புகிறார்கள்‌. 
கலை பொது; கவனம்‌ அவரவர்‌ தாய்மொழிப்படி 
யமைகிறது. 


வங்காளத்தில்‌ ராஜா ஸர்‌ ஸுரேந்தர கரத தாகூர்‌ 
,இசைக்கலைக்கு அரியபணி செய்தார்‌ ; வங்கஸாதித்ய 
வித்துவான்‌ ௧னை ஊக்கினார்‌; எராளமான பரிசுகள்‌ 
வழங்கித்‌ தக்க புலவரைக்கொண்டு வங்கப்பாடல்களை 
ஆக்கி வெளியிட்டு, வீட்டுக்கு வீடு வங்கசங்கீர்த்‌ 
தனம்‌ முழங்கச்‌ செய்தார்‌. இன்று எந்த வங்காளி 
யும்‌, “ வங்கம்‌ என்‌ தாய்மொழி. அதையே உயிர்‌ 
போல விரும்புவேன்‌ ; அதிலேயே பாடுவேன்‌.” 
என்கிறான்‌ ; “எனது இதய வீணையை மீட்டுவது, 
வங்கத்தாயின்‌ திருக்கரங்களே '' என்று கவி இசைக்‌ 
கிறான்‌. வங்காளத்தில்‌ தாகூர்போன்ற பேரிசைப்‌ 
புலவர்‌ தோன்றி, இசைக்கலைக்கு வேகமளித்தனர்‌. 
சாந்திகிகேதனில்‌ வங்க சங்க&ர்த்தனத்திற்கு ஒரு 


ச்‌ 


ஐரோப்பியக்‌ கலை 35 


சிறப்பான இடமிருக்றெது. தமது இசைக்கலையை 
வங்காளிகள்‌ அச்சிலும்‌ மேடையிலும்‌ பரப்பிப்‌ 
பிரசாரம்‌ செய்கிருர்கள்‌. பம்கமின்‌ வர்தேமாதர 
மும்‌, தாகூரின்‌, ££ ஜனகணமனவும்‌ '” இர்தியாமுழு 
தும்‌ ஓலிக்கின்‌ றன. அர்தமாதிரியே நமது தமிழ்ப்‌ 
பாடல்களும்‌ காடெல்லாம்‌ ஒலிக்கும்பழ. இசை 
வாணர்‌ .பிடிவாதமாகத்‌ தமிழில்பாடிப்‌ பிரசாரம்‌ 
செய்ய வேண்டும்‌. வங்காளிக்கு ஒருகலை தெரிந்தால்‌, 
அவன்‌ உலகெல்லாம்‌ புகழ்பெறுறொன்‌. தமிழன்‌...? 


௧௨. ஐரோப்பியக்‌ கலை 


இனி, ஐரோப்பாவில்‌ தாய்மொழியிசையின்‌ வர 

லாற்றைக்‌ காண்போம்‌. ஐரோப்பிய இசைக்‌ 
கலை இர்தியாவிலிரும்து சென்றதே. ££ இந்தியாவே 
இசைத்‌ தாய்‌; பைதகோரஸ்‌ இக்தியாவினிடமே 
இசைகற்றான்‌ ”' என்று வெண்புலவர்கள்‌ தம்‌ நூல்‌ 
களில்‌ எ முதியிருக்கிறார்கள்‌. இங்கிருந்து சென்ற பண்‌ 
களை வைத்துக்கொண்டு, அவர்கள்‌ ஆயிரக்கணக்‌ 
கான இசை$ூல்கள்‌ தொகுத்திருக்கிறார்கள்‌ ! நீண்ட 
காலமாக ஐரோப்பாவில்‌ இத்தாலியப்‌ பாடல்களே 
பரவியிரும்தன. சென்ற நூற்றாண்டில்‌ ஜெர்மனி 
தலை கிமிர்ச்தது. இனி, ஈமது தாய்மொழியிலே 
தான்‌ பாடவேண்டும்‌. நமக்குத்‌ தெளிவாக விளங்கு 
வது இலத்தனன்று, இத்தாலியமன்று ; ஈம்‌ உள்ளத்‌ 
தைத்‌ தொடுவது ஜெர்மானியமே "' என்ற கிளர்ச்சி 
எழுந்தது. ஜெர்மனியில்‌ அக்காலம்‌ மொஜார்டு, 
பெதோவன்‌, வாக்னர்‌, ஹ்யூகேர உல்ப்‌, ரிச்சார்ட்‌ 
.ஸ்ட்ரெளஸ்‌ ஆயெ புலவர்‌ மணிகள்‌ எழுந்து இசைக்‌ 


36 தமிழிசை முழக்கம்‌ 


கலையை :. வளர்த்தனர்‌. ...கவிகளும்‌ அவர்களுடன்‌ 
ஒத்தழைத்தனர்‌. மக்களும்‌. : தாய்மொழிப்பாட்‌ 
டையே மதித்தேற்றன்‌ர்‌. ஆதலால்‌, ஜெர்மன்‌ இசை 
இன்று ஐரோப்பாவை வென்று விளங்குகிறது. 


நீண்டகாலமாக, பிரான்ஹில்‌ ஜெர்மன்‌ பாட்டே 
ஆதிக்கம்‌ பெற்றிருந்தது. அத ஃபிரெஞ்சு மொழி 
யையே மூலையில்‌ தள்ளிவிட்டது. - ஃபிரெஞ்சில்‌ 
பாடத்தெரிந்தவர்கள்‌ மனந்தளர்ந்தனர்‌. . இந்தத்‌ 
தளர்ச்சியைப்‌ போக்க பெர்லியோஃஜ்‌ (Berlioz) 
என்னும்‌ ஃபிரெஞ்சு இசைவாணர்‌ எழுந்தார்‌; அரிய 
பிரெஞ்சுப்‌ பாடல்களைப்பாடி; மெட்டுகள்‌ அமைத்‌ 
அக்‌ கச்சேரி ஈடத்தினார்‌. முதலில்‌ கேலி, நையாண்டி, 
கிண்டல்‌ எல்லாம்‌ அவர்‌ முயற்சியை முச்சந்தியில்‌ 
ஈகையாடின. “நீ மகா பெதோவனோ!! என்று சிலர்‌ 
தாக்கினார்‌. ££என்‌ அருமை பிரெஞ்சு சகோதரர்‌ 
களே, ஜெர்மனியில்‌ பிறந்த பெதோவனும்‌, வாக்ன 
ரும்‌ பெரிய பாடகர்களே. பெதோவனின்‌ ஒன்பதாம்‌ 
பண்ணிசை கலைச்சிகரமேறி விளங்குகிறது. என்றா: 
லும்‌, எனது தரய்மொழியைப்‌ பிறர்‌ காலடி 
மண்ணாக்க நான்‌ விரும்பவில்லை; அதையும்‌ இசைக்‌ 
கலையால்‌ உயர்‌ த்தவே முயல்கிறேன்‌. தாய்மொழிக்‌ 
காக கான்‌ செய்யும்‌ சேவையை என்னவராஇய: 
நீங்களே எள்ளி ஈகையாடினால்‌, எனக்கு அவமான 
மன்று ; பிற்காலம்‌ உங்களையே உலகம்‌ நகையாடும்‌; 
நடத்துங்கள்‌ உங்கள்‌ கேலிக்கூத்தை ! நான்‌ பேர்‌ 
புகழ்வேண்டாமல்‌, கதவை அடைத்துக்கொண்டு 
அடக்கமாக எனது தாய்மொழிக்கு உழைக்கிறேன்‌ '* 
என்றார்‌ பெர்லியோஃஜ்‌. அவர்‌ வளர்த்த இசைக்கலை 


்‌ ரஷ்யா 1 பட சஜித்‌ 


ஃபிரெஞ்ச்மொழிக்கே ' தனிப்பெருமை யளித்தது. 
அவர்வழியே காமில்‌, ஸான்‌ ஸேய்ன்‌,  தெபுஸ்ஸி 
போன்ற அரிய புலவர்‌ பலர்‌ எழும்து, பிரெஞ்சுப்‌ 
பாடல்களைப்‌ பொழிந்தனர்‌; ஃபிரெஞ்சில்‌ இசை 
ஆரல்களை முறைப்படுத்தினர்‌. முதலில்‌ ஃபிரெஞ்சுப்‌ 
பல்கலைக்கழகம்‌ அவர்கள்‌ இயக்கத்தை ஒப்பவில்லை. 

பெருங்ளெர்ச்சி செய்து, அங்கும்‌ இசைக்கொடி. நாட்‌ 
டினார்கள்‌. காமில்‌ ஒரு கேள்வி கேட்டார்‌: “ ஜயா, 
நம்து தேயே தெமான '? மார்ஸேய்யேஸ்‌ * ஜெர்மன்‌ 
பாஷையில்‌ இருந்தால்‌ இவ்வளவு ஆவேசத்தைத்‌ 
தருமா? காம்‌ அறிந்த ஃபிரெஞ்சில்‌ இருப்பதனாலேயே 
அது நம்‌ உள்ளத்தைத்‌ தொடுகிறது ” என்றார்‌ காமில்‌. 
அறிவாளிகள்‌ உணர்ந்தனர்‌. ஃபிரெஞ்சுக்‌ கழகத்தார்‌ 
தாய்மொழியிசைக்கே ஒரு புலவர்‌ கூட்டத்தை 

நாட்டி, எராளமான இசைஞூல்களை வெளியிட்டு 
அவற்றைப்‌ பாடி காடெங்கும்‌ பரப்ப இசைவாண 
ரையும்‌,திராமஃபோன்‌ கம்பெனிகளையும்‌,சேடியோக்‌ 
களையும்‌ தூண்டினர்‌. ப ஃபிசெஞ்சிசை 
வீடுதோறும்‌ முழங்கியது. ்‌ 


௧௩. ரஷ்யா 


ரஷ்யாவில்‌ ஜார்‌ ஆட்சியில்‌ நீண்டகாலம்‌ ஃபிரெஞ்சு 

இலத்தீன்‌ பாடல்களே பரவி யிரும்தன. தன்‌ குடி 
கள்‌ நல்ல கல்வி கற்கக்கூட அவன்‌ சம்மதிக்கவில்லை. 
தாய்மொழி இசையால்‌ மக்களுக்கு வரும்‌ ஈலங்களை 
அவன்‌ எப்படி யறிவான்‌ ? அதை அறிவிக்க அறிஞ 
னொருவன்‌ எழுந்தான்‌. அவனே அலெக்சாந்தர்‌ ஸ்க்ரி 
யாபின்‌ (1872-1915). “லிக்சியசபின்‌” என்றால்‌ ரஷ்‌ 


ச 
Li 


98 தமிழிசை முழக்கம்‌ 


யா்‌, “அவன்‌ வாழ்க! ”' என்பார்கள்‌. அவன்‌ ஷெல்லி 
யைப்போன்ற கவி, பெதோவன்போன்ற இசை 
வாணன்‌. இளமையில்‌ தாயையிழம்‌ து, தர்தையின்‌ 
. அன்புமின்றி, பாட்டியிடம்‌ தனியாக வளர்ந்தான்‌. 
அவன அடிக்கடி தாயை நினைக்கும்போது, தாய்‌ 
மொழியையும்‌ நினைப்பதுண்டு. தாயின்‌ அன்பைப்‌ 
போல்‌ தாய்மொழியிசையும்‌ மாசற்ற பயனளிப்ப 
தென்று அவன்‌ உணர்க்தான்‌ இசைக்‌ கழகத்திற்‌ 
சேர்ந்து கலைக்தோச்‌௫ பெறும்போதே அவன்‌ தன்‌ 
ஆசிரியருக்கு ரஷ்ய தங்கள்‌ பாடிக்‌ காட்டினான்‌; 
மாணவர்களிடையே தாய்மொழி: யன்பை விதைத்‌ 
தான்‌. அவனைச்‌ சற்றி இரசிகர்‌ சிலாகூடினர்‌. எதிர்ப்‌ 
புகளும்‌ வழக்கப்படி. இருந்தன. “நீ யென்ன 
பெதோவனோ?'' என்று கேட்பவருக்குக்‌ குறை 
வில்லை; ££ ஜயா, நான்‌ பெதோவனில்லை ; ஒருவர்‌ மற்‌ 
ரறெொருவராக முடியாது. ஆனால்‌ கான்‌ ரஷ்யன்‌ ; 
உன்‌ உடன பிறந்தான்‌ ; நமது தாய்மொழியில்‌ பாடு 
கிறேன்‌. காதிருப்பவர்‌, தாயன்பிருப்பவர்‌ கேட்கட்‌ 
டும்‌!” என்றான்‌. ஸ்க்ரியாபின்‌ 1905-ஆம்‌ ஆண்டு 
மாதாம்‌ பிளாவட்ஸ்கியைச்‌ சந்தித்‌ து,அந்த அம்மையா 
ரின்‌ குப்த உபதேசம்‌ (Secret Doctrine) என்னும்‌ 
அலைப்படித்.து ஆன்மிக உணர்ச்சி பெற்றான்‌; தியா சபி 
(Theosophy) உறுப்னெனுஇத்‌ தன்‌ பாடல்களை அதன்‌ 
பிரசாரத்திற்கே அ௮ர்ப்பணஞ்‌ செய்தான்‌. பிளா 
வட்ஸ்கி மூலம்‌ அவன்‌ இந்தியாவைப்‌ பற்றியும்‌ இக்திய 
சங்கேத்தைப்‌ பற்றியும்‌ அறிர்தான்‌.தியானமெல்லாம்‌ 
இசைக்கலைதான்‌. அவன்‌ பல நாடுகள்‌ சென்று தனது 
ரஷ்யகானத்தைப்‌ பொழிந்து மாந்தர்‌ மனத்தைக்‌ 
கவர்ந்தான்‌. அவன இசையில்‌ எப்படியோ இந்தியா 


ரஷ்யா 99 


வின்‌ கலைச்சுவை புகுந்தது. இந்தியாவின்‌ ஆன்ம 
உயர்ச்சியும்‌, ஐரோப்பாவின்‌ உணர்ச்சிப்‌ பெருக்கும்‌ 
அவன்‌ சங்தேத்தில்‌ இணைந்தன. ஸ்க்ரியாபின்‌ பியா 
னேவுடன்‌ பாடக்கேட்ட .ரஷ்யர்‌, “அடே, ஈமது: 
தாய்மொழிப்பாடல்‌ இவ்வளவு ஈன்றாயிருக்கிறதா 2 ” 
என்று வியந்தனர்‌. இன்று ரஷ்யர்‌ பாடும்‌ பாட்டு, 
ரஷ்யசீதங்களே. ஸோவியத்‌ ரஷ்யாவில்‌ சுதேச இதன்‌: 
கள்‌. வெள்ளமாகப்‌ பெருகி வளர்ந்தருக்கின்‌ றன... 
ரஷ்ய சங்கீர்த்தன த்தில்‌ பெருமைகொண்ட புதிய 
ரஷ்யாவே இன்று கின்று நிலவுகிறது. ஸ்க்ரியாபின்‌ 
ஒருநாள்‌ இந்தியாவிற்கு வந்து கலைக்கோயில்‌ கட்டி 
கிழக்கையும்‌ மேற்கையும்‌ தனது இசைத்திறமையால்‌: 
இணைக்கக்‌ கனவுகண்டான்‌. ஆனால்‌, அவன்‌ வாழ்வே 
கனவாக முடிந்துவிட்டது. 1916-ஆம்‌ ஆண்டு அவன்‌ 
இறந்தான்‌. ஆனால்‌, அவன்‌. பெயர்‌ ஒவ்வொரு ரஷ்‌ 
யன்‌ உள்ளத்திலும்‌ அடிக்றெது. 

ஜரோப்பிய சமுதாயம்‌ மூச்சைப்போல இசை 
யைக்‌ கருதி வளர்க்கிறது. ஒவ்வோர்‌ ஊரிலும்‌ பெரிய 
இசைமாளிகையுண்டு. பாரிஸ்‌, பெர்லின்‌, இலண்டன்‌ 
இசைமாளிகைகள்‌ இந்திரலோகம்போ லிருக்கும்‌. 
இசைக்கருவிகள்‌, நூல்கள்‌, புகழ்பெற்ற இசைவா 
ணர்‌ சிலைகள்‌ முதலிய எல்லாம்‌ அங்கே காணலாம்‌. 
ஏராளமான பேர்‌ வசதியாயமர்ம்து இசை கேட்க 
லாம. 


௧௪. இசைவளர்க்க வழி 


சன்னருமைத்‌ தமிழர்களே, இப்படி உலகெங்கும்‌ 
தாய்மொழி இசைக்காக ஒவ்வொரு காட்டிலும்‌ 


40 தமிழிசை முழக்கம்‌ 


அரிய பெரிய கலைவாணர்கள்‌. பாடுபட்டிருக்கறோர்‌ 
கள்‌. இன்று எந்த நாட்டிற்குச்‌ சென்றாலும்‌ அதன்‌: 
தாய்மொழியே தலைதூக்கி இசையரங்கில்‌ தனிச்‌ 
'செங்கோல்‌ பிடித்து நிற்கிறது. நாம்‌ பிறமொழிகளை 
வெறுக்கவில்லை ; பிற பெரியார்‌ பாடல்களை அவ 
மதிக்கவுமில்லை. பெதோவனையும்‌ தியாகராஜரையும்‌ 
கரம்‌ மதிக்கிறோம்‌. 1927-ஆம்‌ ஆண்டு மைசூர்‌ அரசர்‌ 
பெதோவனுக்காகத்‌ திருவிழா நடத்தினார்‌. ஆயி 
ஏம்‌ குரல்கள்‌ அவனுடைய அற்புதப்‌ பண்களை 
.இசைத்தன. இராணுவ அதிகாரிகளும்‌, வெண்ணாட்‌ 
பாரும்‌, இந்தியரும்‌ இத்திருவிழாவிற்‌ பங்குகொண் 
டனர்‌. அதனால்‌, மைசூர்‌ மன்னர்‌ ஜெர்மனிலேயே 
பாடினால்தான்‌ கச்சேரிக்குச்‌ சரிவரும்‌ என்று 
'சொல்லவில்லை. அவர்‌ தமது கன்னடபாஷை வளர்ச்சி 
யிலேதான்‌ கருத்தன்‌ றினா; கன்னட சாடத்தியத்திற்‌ 
கும்‌ காடகத்திற்குமே முதன்மை யளித்தார்‌. . இன்று: 
கவரசங்களுடன்‌ கன்னட தங்களும்‌ நாடகங்களும்‌ 
மைசூர்‌ தென்கன்னடச்‌ மைகளில்‌ பரவி விளங்கு 
இன்றன. அந்த வேலையைத்தான்‌ நாம்‌ செய்யவேண்‌ 
டும்‌. மீண்டும்‌ ஒருமுறை சொல்லுறேன்‌ ச 


1.  ஈமக்குப்‌ ' பிறமொழியிடமோ, நாட்டா 
பிட்ட வெறுப்பில்லை. . கமது தாய்மொழியை நமது 
மண்ணில்‌ நாட்டி,. வளர்த்து, அதன்‌ மலர்‌ மணத்தை 
யும்‌ கணிவளத்தையும்‌ நுகரவே வேண்டுகிறோம்‌. ஒரு 
தாய்‌ தன்‌ சொந்தப்‌ பிள்ளையை வளர்ப்பது குற்றமா? 
பிறவிடுகளிலிருக்து வந்த பிள்ளைகளை வெறுக்காமல்‌ 
சொந்தப்‌ பிள்ளையை ஒரு தாய்‌ ன்‌, இயல்பு' 
தானே? இதற்குச்‌ சண்டை எதற்கு 2 


இசை வளர்க்க வழி 41 


2. காம்‌ நமது தாய்மொழியை அதற்குரிய 
பெரிய நிலையில்‌ வைத்து, உலகம்‌ மதிக்கும்படி. செய்ய 
முயலுகிறோம்‌. தனது தாயின்‌ பெருமையில்‌ a 
மைகொள்ளும்‌ மகன்‌ இருக்க முடியா து. 


2. கலையுலகில்‌ ஏழாயிரம்‌ ஆ ண்டுகளாகச்‌ 
சிறந்து விளங்கிய நமது தமிழ்‌, உலகமொழிகளி 
டையே ஒப்பற்று விளங்கவேண்டிய ஆக்கர்‌ தேடு 
கிறோம்‌. மற்றெந்த மொழியினும்‌, தமிழுக்குக்‌ கலை 
யுலகை ஆளும்‌ உரிமை யுண்டென்பதைச்‌ செயலிற்‌ 
காட்ட முன்வருகிறோம்‌. தமிழுணர்ச்சிபெற்ற 
எத்தமிழனும்‌ இதைத்‌ தடுக்க முடியாது. 


.... தமிழிசை வளர்ச்சிக்காக இப்போது, செட்டி 
நாட்டரசர்‌ செய்துவரும்‌ முயற்சிகள்‌ எல்லாரும்‌ 
போற்றத்தக்கவை. அண்ணாமலைக்‌ கழகமே இன்று 
தமிழுக்குத்‌ தாயகமும்‌ தாரகமுமாகும்‌. அங்கே கல்ல 
புலவர்கள்‌ கூடித்‌ தமிமுணர்ச்சியடன்‌ மொழிக்கும்‌ 
இசைக்கும்‌ அரும்‌ பெரும்‌ பணிகளைச்‌ செய்கிறாகள்‌. 
தமிழர்‌ அனைவரும்‌ அப்பணிகளுக்குத்‌ அணை நிற்க 
வேண்டும்‌. எந்த இயக்கத்திற்கும்‌ இக்காலம்‌ பல 
மான பிரசாரம்‌ வேண்டும்‌ ; விளம்பரங்கள்‌ வேண்‌ 
டும்‌. அண்ணாமலைக்‌ கழகத்திலிருந்து பட்டம்பெற்ற 
இசைவாணர்‌, ஊர்‌ ஊராகச்‌ சென்று தமிழிசைபாடி, 
இசை; தமிழ்‌, சன்மார்க்கம்‌ ஆயெ மூன்றிற்கும்‌ 
தொண்டு செய்யலாம்‌. இனிய பாடல்களை இசைத்‌ 
தட்டெடுத்து வீடுதோறும்‌ தமிழிசை முழங்கச்‌ 
செய்யலாம்‌. சாப்பாட்டுக்‌ கடன்‌ முடிந்ததும்‌, ஈம்ம 
வர்‌ ஒரு ஈண்பா்‌ ம ர பயனுள்ள இசைத்‌ 
தட்டுகளைக்‌ கேட்கலாம்‌, 


42 தமிழிசை முழக்கம்‌ 
4. வானொலி கிலயங்களில்‌ தமிழிசை முழங்க 


வேண்டும்‌. 

ச. ஈம்‌ இருக்கோயில்களிலும்‌ இருமடங்களி 
அம்‌ தேவாரம்‌, திருவாசகம்‌, திருவாய்மொழி, திருப்‌ 
புகழ்‌ முதலிய அருட்பாடல்களும்‌, இன்றைய அருளா 
ளர்‌ இயற்றிய பாடல்களும்‌ நல்லிசையுடன்‌ கட்டளை 
யாகத்‌ தினப்படி முழங்கவேண்டும்‌. 


6. ஈம்‌ ஊர்வலங்களில்‌ தமிழிசைக்‌ கூட்டம்‌ 
இடம்பெறவேண்டும்‌ : கம்‌ சடங்குகளில்‌ அததற்‌ 
கேற்ற தமிழ்ப்‌ பாடல்கள்‌ முழங்கவேண்டும்‌. நாட்‌ 
டுப்‌ பாட்டுடன்‌ வீட்டுப்பாட்டும்‌ சிறப்புறவேண்டும்‌. 


முடிவாக ஓவ்வொரு தமிழன்‌ உள்ளமும்‌ தமி 
முணர்ச்சியிலும்‌ தமிழிசை யின்பத்திலும்‌ தோய்ந்து; 
தமிழ்‌ மயமாகவேண்டும்‌. தமிழிசை, கடல்கடர்‌ 
தொலித்துக்‌ காசினி யெங்கும்‌ புகழ்‌ பெறவேண்டும்‌. 
தமிழ்நாட்டுக்‌ கல்விமுறை தமிழர்‌ கையில்‌, 
தாய்‌ நாட்டுத்‌ தொழில்களெலாந்‌ தனயர்‌ கையில்‌, 
தமிழர்வா ணிகமெல்லாந்‌ தமிழர்‌ கையில்‌, 
தமிழ்த்துறையில்‌ இயங்குவதும்‌ தமிழர்‌ கப்பல்‌, 
தமிழ்க்காற்றி வீசைப்பதுவுந்‌ தமிழர்‌ பாட்டே ! 
கமிழ்நாடு தமிழர்க்கே; தமிழர்‌ சேமம்‌ 
தமிழர்களின்‌ ஒற்றுமையே ; தமிழர்‌ உள்ளம்‌ 
தமிழுள்ளம்‌ எணின்‌ வாழ்வு தழைப்ப தாமே! 


இதுதான்‌ தமிழர்‌ முன்னேறும்‌ வழி. தமிழிசை 
முழங்குக ! எந்தாய்‌ வாழ்க ! 


அன்பு நிலய வெளியீடுகள்‌ 
யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ இயற்றியவை 


st 


வளையாபதி அகவல்‌ 

கடராஜ உபாசனை (2-ஆம்‌ பதிப்பு) 
அன்புறுதி ( பக்‌,தி வைராக்கயப்‌ பாடல்கள்‌) 
அன்பின்‌ அற்புதம்‌ (வாசேச்‌ காட்கம்‌) 

அன்பு வழி (8இ நால்‌ - வசனம்‌) 

அருட்சுடர்‌ வள்ளலார்‌ 

கல்விக்‌ சுதிர்‌ (Constructive Education) (சாலிசா) 
ஜயமணி (அரிய சமுதாய காட்கம்‌) 
விவேகானந்தம்‌ (பிரசங்க காட்கம்‌) 


he + 
oA ர த த அடத ர ல அட்டு ட்டு வ ஞப 


இராணி மங்கம்மாள்‌ (வீர ரச காட்கம்‌) 
ஸ்ரீ ராம தூதன்‌ (கம்பன்‌ கலை காட்கம்‌) 
சமய சாரம்‌ 

சிவஞான தீபம்‌ 

புதுக்கவி விட்மன்‌ (அமெரிக்கக்‌ கவி) 
மகாகவி ராஸீன்‌ (பிரெஞ்சுக்‌ கவி) 
ஞானி எமர்ஸன்‌ (Emerson) 

வரகவி தாம்ஸன்‌ (Francis Thompson) 


SON வூ. வேலு வயு MNS ல வ வு 


IN ENGLISH : 


Sri Sadasiva Brahmam 

The Secrets of Sadhana 

Sri Krishna & His Gospel 
Revelations of St., Meikandar 
Sri Aurobindo, the Divine Master 
Alvar Saints 


ANBU NILAYAM 


Publishers & Booksellers, 


Ramachandrapuram (Post) 
Trichy Dist, 3, I. Ry. 


ண: ந ண ணை? 
௦2 ம 6.௨ 


Commercial Printing & 
Publishing House, G. T., Madras 


